ஞானசம்பந்தம்‌ 


மலர்‌ 43 | குத்ரோத்காரி - தை - 10-284. | இதழ்‌ 3 


ப்‌ திருச்சிற்றம்பலம்‌ 
பொன்தயங்‌ கிலங்கொளிற்‌ நலங்குளிர்ந்த புன்சடை 
பின்தயங்க ஆடுவாய்‌ ! பிஞ்ஞகா ! பிறப்பிலி ! 
கெரன்றையிம்‌ முடியினாய்‌! கூடலால வாயிலாய்‌! 
தின்றயங்கி யாடலே நினைப்பதே நியமமே, 
_ ஞானசம்பந்தர்‌. 
திருச்சிற்றம்பலம்‌. 


23 


ஆரூர்‌ அரசற்கு அரியதோர்‌ ப்‌. 


அற்புத நிகழ்ச்சி 6 


திருவாரூர்த்‌ திருக்கோயிலில்‌ 450 ஆண்டுகளுக்கு மூன்‌ ஒரு 
அற்புதம்‌ நிகழ்ந்தது, அலங்கரிக்கப்பெற்ற பந்தல்‌ : ஆயிர 
“மாயிரம்‌ அடியவர்‌ திருக்கூட்டம்‌ : அ௪பாநதடன அழகராகிய 
தியாகராஜர்‌ பல்லக்கில்‌ பவனி வருகிறார்‌. ஐயனின்‌ திருநடங்‌ 
கண்டு அன்பர்கள்‌ மெய்மறந்து நிற்கின்றனர்‌. தீடீரென ஒரு - 
பேரொலி. தியாகரின்‌ பல்லக்கின்‌ தண்டு மூறிகிறது: மக்கள்‌ 
மனந்தடுமாறி ஓடுகின்றனர்‌. பல்லக்குச்‌ சாய்ந்துவிடாது. 
அன்பர்கள்‌ பற்றி நிற்கின்றனர்‌. கூட்டத்தின்‌ நடுவிலிருந்து 
அருளாளர்‌ ஒருவர்‌ முன்வருகிறார்‌. தியாகேசனைக்‌ கைகூப்பி 
வ்ணங்குகின்றார்‌. கண்‌ அருவி பொழிகிறது. கம்பீரமான குரலில்‌ 
அவர்‌ தீருவாயிலிருந்து கவிதை ஒன்று பிறக்கிறது. 


** அண்டம்முழு தும்‌ஆழ்ந்து போகாமல்‌ என்றும்போல்‌ 
பண்டை நிலைநிறுத்தும்‌ பாதனே -- துண்டுபட்ட 
அசபா திருத்தம்‌ அசையும்‌ படிதண்‌ (டு) 
இசையும்‌ வகையகுள்வாய்‌ இன்று '' 

ட என்ன வியப்பு : பல்லக்கின்‌ முறிந்த தண்டு இணைகிறது. 
பக்தர்களின்‌ கண்களில்‌ ஆனந்தக்கண்ணீர்‌ நிறைகிறது : இவ்‌ 
வற்புதம்‌ நிகழக்‌ காரணமாக அங்கு நின்ற அருளாளரை 
அன்பர்கள்‌ போற்றிப்‌ புகழ்கின்றனர்‌. அவர்தான்‌ கமலை 
ஞானப்பிரகாசர்‌. 


இராஜன்‌ கட்டளை : 


அவரே மேற்கண்ட அருளற்புதத்தைத்‌ திருவருளால்‌. 
. நிகழ்த்தியவர்‌. திருக்கயிலாய பரம்பரையில்‌ வந்த ஞானாசிரியர்‌... 
இவர்‌ மாணாக்கருள்‌ தலைசிறந்த குருஞானசம்பற்தரே தருமபுர 
ஆதீனத்தைத்‌ தோற்றுவித்தவர்‌. * சிதம்பர நாத மாசிலாமணி 
கமலை ஞானப்பிரகாச: பண்டாரம்‌” என ஆதீன அருள்‌ நூல்‌ 
களுள்‌ குறிக்கப்பெறும்‌ இவ்வருளாளர்‌ அருளிய ஞானநூல்கள்‌ 
பல. தியாகராசர்கழிநெடில்‌, திருவாரூர்ப்பள்ளு ஆகிய தமிழ்‌ 
நூல்களும்‌, தியாகராசர்‌ லீலை! என்ற வடமொழி நூலும்‌ 
திருவாரூர்த்‌ தொடர்பாக இவர்‌ இயற்றியன. தஞ்சை மன்னர்‌ 
களும்‌, விஜயநகர வேந்தர்‌ கிருஷ்ண தேவராயரும்‌ இவ்வருளா. 
எருக்கு அளித்த இறையிலி நிலங்கள்‌ இராஜன கட்டளை என 
வழங்கப்பெற்றது. பன்னூறுஆண்டுகளாக இக்கட்டளையி 
ஸிருந்து திருவாரூர்ப்‌ பெருமானுக்கு நித்திய நைமித்திக 
வழிபாடுகள்‌ முறையாக நிகழ்த்தப்பெற்று வருகின்றன 
இன்றும்‌ இக்கட்டனை தருமையாதீனத்தின்‌ பராமரிப்பில்‌ நிலவி 
வருகிறது. 


தருமையாதீனத்‌ திருப்பணிகள்‌ : 


இராஜன்கட்டளையைத்‌ துணையாகக்‌ கொண்டு தருமபுர 
ஆதீனம்‌ திருவாரூர்த்‌ திருக்கோயிலுக்குப்‌ பல்வேறு திருப்பணி 
களைத்‌ திட்டமிட்டு நிறைவேற்றி உள்ளது. தருமையாதீனம்‌ 
பன்னிரண்‌ டாவது குருமூர்த்திகள்‌ முத்துக்குமாரதேசிகர்‌ (கி, பி, 
1782 - 1827)’ ஆட்சிக்காலத்தில்‌ இராஜன்‌ கட்டளை, கட்டளை 
விசாரணையிலிருந்த முத்துக்குமாரசுவாமித்தம்பிரான்‌ சுவாமி 
களின்‌: அரிய முயற்சியால்‌ பல்லாண்டுகளாக ஓடாதிருந்த 
திருவாரூர்த்‌ திருத்தேர்‌ கி. பி. 1820ல்‌ ஓடவிடப்பெற்றது, 
தியரகராசப்‌ பெருமானுக்கு நல்ல அபரஞ்சித்தங்கத்தில்‌. 
தவரத்தினக்கற்கள்‌ பதித்த * கண்ட மகரி” என்ற திருவாபரணம்‌ 


ஓ 


ட்டம்‌ வரக பிர மத்‌ ட்ட பட பதக்‌ 


“செய்தளிக்கப்‌ பெற்றது. இச்செலவுகளுக்காக இக்கட்ட 


ளைக்குச்‌ சொந்தமான நாட்டிருப்பு, அக்கரைநல்லூர்‌ என்ற. 
கிராமம்‌ கந்தப்பச்செட்டி என்பவரிடம்‌ * கமரி அடை ஒத்தி ம்‌ 
(சொத்து பெந்தகம்‌) யாக வைத்துப்‌ பணம்‌ பெறப்பட்டி 
ருக்கிறது. பத்தாவது குரூமூர்த்திகள்‌ சிவஞானதேசிகர்‌ (கி, பி. 
1715 - 1770) ஆட்சிக்‌ காலத்தில்‌ திருவாரூர்த்‌ திருக்கோயில்‌ 
பணிகளுக்காகக்‌ கிடாரங்கொண்டான்‌ கூத்தச்சியின்‌ மகளைப்‌ 
பத்துப்‌ பொன்‌ கொடுத்துக்‌ கிரயத்துக்கு வாங்கிச்‌ சமயச்‌ 
சேவையில்‌ ஈடுபடுத்தப்பெற்றுள்ளது..பதினேழாவது குகுமூர்த்‌ 
திகள்‌ மாணிக்கல௱எக தேசிகர்‌ (கி: பி. 1874 - 1889) ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ திருவாரூர்‌. இராஜன்‌ கட்டளை, கட்டளைவிசாரணை 
யாக விளங்கிய அருணாசலத்‌ தம்பிரான்‌ சுவாமிகளின்‌ அரிய 
முயற்சியால்‌ திருவாரூர்க்‌: திருக்கோயில்‌ தெற்குக்‌ கோபுரத்‌ 
திருப்பணி நிறைவு செய்யப்பெற்று கி. பி. 1897 இன்‌ கும்பாபி 
ஷேகம்‌ நிகழ்த்தப்பெற்றது. இவ்வாறான ஆதீனத்திருப்பணிகள்‌ 
மிகப்பல. இத்திருக்கோயிலின்‌ பெருமை விரிப்பிற்பெருகும்‌. 
தொகுக்கின்‌ எஞ்சும்‌. 


வரலாற்றுச்‌ சிறப்பு : 


தென்னட்டில்‌ . விளங்கும்‌ சிவத்தலங்கள்‌ பலவற்றுள்ளும்‌. 
பழமையும்‌ பெருமையும்‌ உடைய திருத்தலம்‌ திருவாரூர்‌. சோழ. 
மன்னர்களின்‌ தலைநகரங்கள்‌ ஐந்தனுள்‌ ஒன்று இவ்வூர்‌. 
மனுநீதிச்‌ சோழமன்னன்‌ நெறி வழுவாது அரசாண்டு. நீதிக்‌ 
காகத்‌ தன்‌ மகனையே தேர்க்காலில்‌ இட்டு முறை செய்துகாத்த 
சிறப்புடையது. தில்லையில்‌ கண்டெடுத்த தேவாரத்திருமுறை 
களையும்‌ அவற்றோடு பிற திருமுறைகளையும்‌ தொகுத்துப்‌ 
பன்னிரு திருமுறைகளாக்கி அவற்றைச்‌ செப்பேடுகளில்‌ எழுது. 
வித்து, தியாகேசர்‌ சந்நிதியில்‌ ஏற்றுவித்த அபயகுல சேகாசோழ 
மன்னரும்‌, அநபாயசோழரும்‌ வீற்றிருந்து அரசாண்ட பெரு 
“மையை. உடையத. சோழமன்னர்களின்‌ திகுப்பணிகளைப்‌ 
பெற்றுக்‌ கலையழகோட விளங்குவது, சுந்தரர்‌ தேசம்‌ உய்யத்‌ 
திகுத்தொண்டத்தொகை அகுளிய பெருமையையும்‌, அவர்‌ 
பரவையாரோடு கூடிமகிழ்ந்து வாழ்ந்து- அவர்தனது ஊராகவே. 
கருதிப்‌ போற்றிய புகழையும்‌ உடையது. திருமகள்‌ வழிபட்ட 
சிறப்புடையது. 


தலச்சிறப்பு : 


இறைவன்‌ ஐம்பெரும்‌ பூதங்களின்‌ வடிவினனாதலைத்‌ தெரி 
விக்கும்‌ ஐந்து தலங்களில்‌ பிருதிவித்‌( மண்‌ ) தலம்‌ திருவாரூர்‌. 


== 


இங்குள்ள பெருமான்‌ பிருதிவியாக இருப்பவர்‌. வன்மீகநாதர்‌,... 1 
என வடமொழியிலும்‌, புற்திடங்கொண்ட பெருமான்‌ எனத்‌... 
தமிழிலும்‌ இவர்‌ திருப்பெயரை மக்கள்‌ வழங்கிப்‌ போற்றுவர்‌. 
முத்தித்‌ தலங்களாகத்‌ திருவாரூர்‌, தில்லை, திருவண்ணாமலை, காசி” 
முதலிய தலங்களைப்‌ போற்றுவர்‌ பெரியோர்‌. திருவாரூர்‌, பிறக்க 
முத்திதருவது, இறந்தவர்பிறவாப்பெராம்பதி, எனக்கல்லாடமும்‌ 

* முத்தியங்‌ குதித்தோர்‌ எய்தும்‌ பதியது ” எனத்‌ திருவிளையாடற்‌ 
புராணமும்‌ இத்தலத்தின்‌. பெருமையைக்‌ கூறுகின்றன 

* திருவாரூர்ப்‌ பிறந்தார்கள்‌ எல்லார்க்கும்‌ அடியேன்‌ * என 
இத்தலத்தில்‌ பிறந்தவர்‌ அனைவரையும்சிவன்‌ அடியவர்‌ 
களாகச்‌ சுந்தரர்‌ போற்றியருளுகிறார்‌. ஸ்ரீ குருஞானசம்பந்தரும்‌ - 
சிவபோகசாரத்தில்‌ மூத்தித்தலமாகத்‌ கிருவாருூரைக்‌ குறிப்பிட்‌ 
டருள்கிறார்‌. சிறந்த தலங்கள்‌ ஆறினை விராட்புருடனுக்குரிய 
ஆறாதாரத்தலங்கள்‌ எனக்கூறுவர்‌ பெரியோர்‌. இம்மண்ணுல 
கையே ஒருமனிதனாகப்‌ பாவித்து அம்மனிதனுக்கு முலதாரம்‌, 
சுவாதிட்டானம்‌ முதலிய ஆறு ஆதாரங்களாக ஆறு தலங்களைப்‌- 
பாவித்து புராணங்கள்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌. அவற்றுள்‌ முதல்‌ 
ஆகாரமாகிய முலாதாரத்‌ தலமாகத்‌ திகுவாரூர்‌ விளங்குவது. 


தியாகத்துக்கு ஒரு ராஜா : 


-.. திருவாருருக்குத்‌ தனிப்பெருமை தருபவர்‌ தியாகேசர்‌. 
தில்லையில்‌. நடராஜா சிறப்புடையவராக விளங்குதல்போலத்‌ 
திருவாரூரில்‌ தியாகராஜா சிறந்த மூர்த்தியாகப்‌ போற்றப்‌ 
படுகிறார்‌. முசுகுந்தச்‌ சோழமன்னன்‌ தேவேந்திரனிடமிருந்து - 
பெற்று வந்து தாபித்த மூர்த்தி இவர்‌. அம்மன்னனால்‌ கொண்டு 
வரப்பட்ட ஏனைய தியாகேசர்கள்‌ திருவாரூரைச்‌ தழவுள்ள ஆறு! 
திருத்தலங்களில்‌ அம்மன்னனால்‌ தாபிக்கப்‌ பெற்றுள்ளனர்‌. 
உளியால்‌. செதுக்கப்பெறாமல்‌ தானே உருவான மூர்த்திகளாக 
இவர்கள்‌ விளங்குதலால்‌ சப்தவிடங்கர்கள்‌ எனவும்‌ அவர்கள்‌ 
எழுந்தருளிய தலங்களைச்‌ சப்தவிடங்கத்‌ தலங்கள்‌ எனவும்‌. 
கூறுவர்‌. சப்த விடங்கத்‌ தலங்களில்‌ தலைமையானது திருவாரூர்‌. 
இங்குள்ள. தியாகர்‌ வீதிவிடங்கத்‌ தியாகர்‌ எனப்பெறுவார்‌. 
அம்மன்னன்‌ தியாகேசருக்குச்‌ செய்த அருச்சனை மூ௬குந்‌ 
தார்ச்சனை எனவும்‌, மாலை வழிபாடு திருவந்திக்காப்பு எனவும்‌ 
இத்தலத்தில்‌ போற்றப்பெறும்‌. 


இத்தலத்திற்கு மூவர்‌ அருளிய 34 தேவாரத்திருப்பதிகங்கள்‌. 
உள்ளன. பன்னிரு திருமுறைகளிலும்‌ இடம்‌ பெற்றுள்ள 
சிறப்பு இத்தலத்திற்கு உண்டு. : சுத்தரர்‌ பொகுட்டு இத்திருத்‌ 
தலத்தில்‌ பெகுமான்‌ இயற்றிய திருவிளயாடல்களைச்‌ சமய 


|. 


ஒருமுறைக்கு இருமுறை தூது செல்‌ 
யார்‌ ? ்‌ ்‌ 
நமிநந்தி அடிகள்‌, தண்டியடிகள்‌, முதலிய நாயன்‌ மார்‌. 
- வாழ்த்த சிறப்பும்‌ விறன்மிண்டநாய 4 த்துலை 
கழற்சிங்கநாயனார்‌ முத்தி பெற்ற பெரு இத்தலத்தீற்‌ 
உண்டு. ்‌ 2 
-திருப்பணித்‌ தொடக்கம்‌ 5 


சோழப்‌ பெருவேந்தர்களாலும்‌, தருமபுர ஆதீனத்தாலும்‌ 
- அபிடேகக்கட்டளை,  அன்னதானக்கட்டளை, அர்த்தஜாமக்‌ 
கட்டளை முதலிய 13கட்டளைகளாலும்‌ போற்றிப்புரக்கப்பெற்று 
வரும்‌ இத்திருவாருர்க்கோயில்‌ இன்று பொலிவுகுன்றி, பெருந்‌ 
_ திருப்பணியை எதிர்நோக்கி நிற்கிறது. கோயில்‌ ஐந்துவேலி, : 
குளம்‌ ( கமலாலயம்‌ ) ஐந்துவேலி ஓடை ( செங்கழுநீர்‌ ஒடை ) 
ஐத்துவேலி என்பர்‌. நான்கு இராஜகோபுரங்களோடும்‌, ஐந்து 
திருச்சுற்றுக்களோடும்‌, ஏராளமான சுற்றுக்‌ கோயில்களோடும்‌ 
விளங்கும்‌ இம்மிகப்பெரிய ஆலயத்தைப்‌ , புதுப்பித்துக்‌. 
குடமுழுக்குச்‌ செய்யவேண்டிய மாபெரும்‌ பொறுப்பு சைவ 
சமய அன்பர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ உண்டு. நாற்பது 
ஆண்டுகளுக்கும்‌ மேலாகத்‌ திருப்பணி இன்றிக்‌ கலை 
அழஞ்குன்றி நிற்கும்‌. இத்திருக்கோயில்‌ திருப்பணியைத்‌ 
தருமை ஆதீனம்‌ 26 ஆவது குருமகாசந்நிதானம்‌ 
ஜீல.ஜீ சண்முக தேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய 
சுவாமிகள்‌ தமது திருக்கரங்களால்‌ 23 - 1 — 1984 
“அன்று தொடங்கிவைத்து தெற்குக்கோபுரத்‌ திருப்‌ 
பணியும்‌, புதிதாக எழுப்பப்படும்‌ தோரணவாயில்‌ 
திருப்பணியும்‌ இராசன்கட்டளைச்‌ சார்பில்செய்வதாகத்திருவுளம்‌ 
பற்றினார்கள்‌. அபிஷேகக்‌ கட்டளை, அன்னதானக்‌ கட்டளை 
களின்‌ பரம்பரை அறங்காவாலர்‌ வேளாக்குறிச்சியாதீனம்‌ 
மகாசத்நிதானம்‌ அவர்கள்‌ தமது. கட்டளைகளின்‌ சார்பில்‌ 
சூ. 50,000ம்‌ உதவுதாக வாக்களித்தார்கள்‌. ஏறத்தாழ 90 லட்சம்‌ 
ரூபாய்‌ மதிப்பீட்டில்‌ நடைபெற இருக்கும்‌ இத்திருப்பணிக்கு 
எனத்‌ தனிக்குழு ஒன்று அமைக்கப்பெற்றுள்ளது. தமிழ்நாடு 


அரசு கரும்புப்‌ பண்ணன்‌ ழகத்தலவரும்‌; இத்திருக்கோயி 
வின்‌ அறங்காவலர்‌ குழுத்தலைவரும்‌ செயல்‌ வீரருமாகிய 
அன்பர்‌ தீரு. சு. தென்கோவன்‌ அவர்கள்‌ திருப்பணிக்‌ 
குழுவின்‌ தலைவராக இருந்து இப்பணி விரைவில்‌ நிறை 
வேறப்‌ பெரிதும்‌ முயன்று வருகின்றார்கள்‌. உள்‌ துறைக்‌. 
கட்டளை பரம்பரை அறங்காவலர்‌ வீ, டி, சோமசுந்தர முதலியா 
ரவர்களும்‌ திசூ.R. தக்ஷிணாமூர்த்தி முதலியாரவர்களும்‌ நிர்வாக 
அலுவலர்‌ திரு. கண்ணபிரான்‌. அவர்களும்‌ ஆர்வத்துடன்‌, 
அரும்பணியாற்றிவருகிறார்கள்‌. அன்பர்‌ பலரும்‌, திருக்கோயில்‌. 
இராஜகோபுரம்‌, நூற்றுக்கால்‌ மண்டபம்‌, சுற்றுக்கோயில்கள்‌ 
என ஏதேனும்‌ ஒனறின்‌ திருப்பணியைத்‌ தம்‌ பொறுப்பில்‌ ஏற்று. 
நிறைவேற்ற முன்‌ வருதல்‌ பெரிதும்‌ விரும்பத்தக்கது, செல்வர்‌ 
களும்‌, அன்பர்களும்‌ இம்மாபெரும்‌ திருப்பணியில்‌ தங்களை 
உரியவாறு ஈடுபடுத்திக்கொண்டு திருவருள்பெற்று உய்ய 
ஞானசம்பந்தம்‌ அன்புடன்‌ வேண்டுகோள்‌ விடுக்கிறது. 


தியாகத்துக்கு ஒரு ராஜா : தியாகராஜா ! இப்பெருமானின்‌' 
திருக்கோயில்‌ திருப்பணிக்கு நாமும்‌ சிறிது பொருள்‌ தியாகம்‌ 
செய்து அருள்தாகம்‌ தீர்ப்போம்‌ திருவருள்‌ பெற்றுஅரச வாழ்வு: 
வாழ்வோம்‌ 1: 


ஆரூரமர்ந்த அரசே போற்றி. 
சீரார்‌ திருவையாறு போற்றி. 


குருபாதம்‌ 
திருக்கயிலாய பரம்பரைத்‌, தருமையாதீனம்‌ 
26 ஆவது குருமகாசறிததர்றேய்‌ 
ஸ்ரீலஸ்ரீ சண்முக தேசிக ஞானசம்பந்த 


பரமாசாரிய சுவாமிகள்‌ 


திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை 
அருள்மிகு தாயுமான சுவாமி திருக்கோயில்‌. 
... நூற்றுக்கால்‌ மண்டபத்தில்‌ நடைபெற்ற 
திருச்சி, திருநெறிய தமிழிசை மன்றத்தின்‌ 
பத்தாம்‌ ஆண்டு மிறைவு விழாவில்‌ 
வழங்கியருளிய 


ஆசியுரை 
1—1—1984 


“ மட்டுவார்‌ குழலாளொடு மால்விடை 
இட்ட மாவுகந்‌ தேறும்‌ இறைகனார்‌ 
கட்டு நீத்தவர்க்‌ கின்னரூளே செயும்‌ 
சிட்டர்‌ போலும்‌ சிராப்பள்ளிச்‌ செல்வரே ” 


தெய்வ பக்தியும்‌ தேச பச்தியும்‌ : 


தெய்வபக்தியும்‌ தேசபக்தியும்‌ இருகண்கள்‌ போன்றவை. 
இரண்டு கண்களும்‌ ஒன்றையே தோக்குவது போல இவ்‌ 
விரண்டும்‌ ஒகுகுறிக்கோளையே உடையன. அதுதான்‌ ஒருமைப்‌ 
பாட்டை உணர்த்துவது; தெய்வபக்தி அகவாழ்வில்‌ ஒருமைப்‌ 
பாட்டை உணர்த்துவது; தேசபக்தி புறவாழ்வில்‌ ஒருமைப்பாட்‌ 
டை வளர்ப்பது; தெய்வபக்தி உடலில்‌ உள்ள கருவிகளை ஒரு 
முகப்படுத்தி அதன்‌ வழி உயிர்ஈடேற்றம்‌ காணச்செய்வது தேச 
பக்தி. நாட்டிலிலுள்ள பிரிவினைகளை மீறந்துஒன்றுபட்டுமக்கள்‌; 
மகிழ்வுடன்‌ வாழ வழி செய்வது. இவ்வகையில்‌ தெய்வபக்தியும்‌ 


தேசபக்தியும்‌ ஒன்றையொன்று சார்ந்து நிற்கும்‌ தகையன. 
உண்மையான தேசபக்தன்‌ தெய்வ பக்தியுடையவனாகவும்‌. 
உண்மையான தெய்வபக்தன்‌ தேசபக்தியுடையவனாகவும்‌ 
இகுப்பான்‌. தெய்வபக்தி உணர்த்தும்‌ ஒருமைப்பாட்டினைத்‌. 
திருஞானசம்பந்தரும்‌, திருநாவுக்கரசரும்‌, சுந்தரரும்‌ தம்‌ வாழ்‌ 
வாலும்‌ வாக்காலும்‌ உணர்த்தினர்‌. தேசபக்தி காட்டும்‌ 
ஒருமைப்பாட்டினைப்‌ பாரதியார்‌ போன்ற தேசியக்‌ கவிஞர்கள்‌ 
அறிவுறுத்தினர்‌. இவ்விரண்டில்‌ முதற்கண்‌, தெய்வபக்தி 
குறித்துச்‌ சிந்திப்போம்‌. 


தெய்வபக்தியில்‌ ஒருமைப்பாடு : 


இன்று, நாட்டில்‌ பலரும்‌ ஒருமைப்பாடு குறித்துப்‌ பேசி 
வருகின்றனர்‌. பேச்சில்‌ ஒருமைப்பாடு இருக்கிறதே தவிர 
செயலில்‌ இல்லை. நாளுக்குநாள்‌ அது தேய்ந்தகொண்டே போ 
கிறது. நாட்டிலும்‌ வீட்டிலும்‌ சமதாயத்திலும்‌ பிரிவினையே தடை 
முறையாகிவருகிறது.இப்போக்கு தாட்டிற்கு நல்லதல்ல. தெய்வ. 
பக்தியில்‌ஒருமைப்பாடுஎன் பது, மனிதனிட த்திலுள்ள ஆறுவகை 
சக்திகளும்‌ ஒன்றுபடுதல்‌ ஆகும்‌ கண்‌, காது, மூக்கு, தா, மெய்‌, 
மனம்‌ ஆகிய ஆறுவகையான சக்திகள்‌ மனிதனிடத்தே செயல்‌ : 
படுகின்றன. இவை ஆறையும்‌ ஒகுமுகப்படுத தினால்தான்‌ உயிர்‌ 
ஈடேற்றம்‌ அடைய முடியும்‌. இந்த ஆறும்‌ உயிருக்குத்‌ துணை 
செய்ய வந்தனவே அல்லாது இடையூறு செய்வதற்கு அல்ல, 
இத்தகைய இவை ஆறும்‌ ஒருமுகப்‌ படாமல்‌ பூஜை செய்வது 
சிறப்பல்ல என்று பட்டினத்‌ தடிகள்‌ அருள்‌ கின்றார்‌. 


“கையொன்று செய்ய விழியெொன்று 

நாடக்ககுத்தொன்‌ ஜறெண்ண 

பொய்யொன்று வஞ்சக நாவொன்று. 
பேசப்‌ புலால்‌ கமழும்‌ 

மெய்‌ யொன்னு சாரச்‌ செவியொன்று, 
கேட்க விரும்புமியான்‌ ' 

செய்கின்ற பூசையெவ்வாறு கொள் 
வாய்வினை தீர்த்தவனே '* 


என்னும்‌ பாடலில்‌ மன ஒருமைப்பாடு இன்றிப்பூஜை செய்யின்‌ 
அதனை இறைவன்‌ எப்படி ஏற்பான்‌ என்று அடிகள்‌ கேட்‌ 
கின்றார்‌. மனம்‌ என்பது, மனிதனுக்கேயுண்டு. அதன்‌ அடிப்‌ 
படையிலேயே மனிதன்‌ என்று அழைக்கப்படுகிறான்‌. விலங்கு 


னது 


களுக்கும்‌ மனம்‌ உண்டு எனினும்‌ நல்லது தீயது என்ப 

- அறிந்துகொள்ளும்‌ அளவிற்கு மனவளர்ச்சி அவற்றிற்கு இல்லை. 
உயிர்‌, மனம்‌ எனும்‌ ஒன்றின்‌ மூலமே ஐம்பொறிகளையும்‌ ஆளு 
“கின்றது. ஆள்வது உயிர்‌; ஆள்வதற்குத்‌ துணை நிற்பது மனம்‌; 
ஆளப்படுபவை மெய்‌, வாய்‌,, கண்‌, முக்கு, செவிகளாகிய 
பொறிகளும்‌ அப்பொறிவழித்‌ தோன்றும்‌ சுவை, ஒளி, ஊறு, 
ஓசை, நாற்றம்‌, என்னும்‌. புலன்களுமாகும்‌ என்பதை உணர்தல்‌ 


அவசியம்‌. 
உயிருக்குத்‌ துணை மனம்‌ : 


உயிர்‌ ஐந்து கருவிகளால்‌ அறிவைப்‌ பெறுகின்றது. 
கண்ணால்‌ காண்கின்ற அறிவையும்‌, - காதால்‌. கேட்கின்ற. 
அறினவயும்‌, முக்கால்‌ முகர்கின்ற அறிவையும்‌, நாவால்‌ சுவைக்‌ 
கின்ற அறிவையும்‌, மெய்யால்‌ உற்றுணர்கின்ற அறிவையும்‌ 
"பெறுகிறது. இவற்றைப்‌ பெறுவது உயிராயினும்‌, பெற்றுத்‌ 
தருவது மனம்‌ ஆகும்‌, மனத்தின்‌ வழியே உயிர்‌ அனுபவிக்கிறது. 
எனவே உயிர்‌ உய்திபெற-நல்லத தீயது அறிந்து நல்வழிப்பட 
மனம்‌, நல்லதாக அமைதல்‌ வேண்டும்‌. மனம்‌, நல்மனமாக. 
அமைய சத்துவகுணம்‌, ரஜோகுணம்‌, தாமோகுணம்‌. என்னும்‌ 
மூன்றில்‌ சத்துவகுணம்‌ மேலோங்கி நிற்றல்‌ வேண்டும்‌. அப்‌ 
போது தான்‌ ஐம்பொறிகளின்‌ வழி வருகின்ற ஐம்புலன்களும்‌: 
'ஒருமுகப்படும்‌. அந்த ஒருமைப்பாடு வகுகின்றபோத ஆன்மா 
விற்கு உய்திகிடைக்கிறது. இதனைத்‌ திருஞானசம்பந்தர்‌ எடுத்த 
எடுப்பிலேயே, '' தோடுடைய செவியன்‌...!” என்றுதொடங்கும்‌. 
பதிகத்தின்‌ இறுதிப்பாடலில்‌ அருள்கின்றார்‌. 


** ஒரு தெறிய மனம்வைத்துணர்‌ ஞானசம்பந்தன்‌ னுரைசெய்த 
திருநெறிய தமிழ்‌ வல்லவர்‌ தொல்வினை தீர்தல்‌ எளிதாமே ?” 


அலைந்து தீரியும்‌ மனத்தை ஒருதெறிப்படுத்துதல்‌ வேண்டும்‌ 
என்றும்‌, அங்ஙனம்‌ ஒருதெறிப்படுத்த உதவும்‌ தமிழே திரு 
நெறிய தமிழ்‌ என்றும்‌ இத்தமிழ்‌ வல்லவர்‌ வினைகள்‌ தீர்தல்‌. 
எளிதாகும்‌ என்றும்‌ அருள்கின்றார்‌. ம்‌ 


அப்பரின்‌ அனுபவம்‌ : 


திருநாவுக்கரசரும்‌, தில்லைப்‌ பதிகத்தில்‌, 
** ஒன்றியிருந்து நினைமின்கள்‌ உந்தமக்கு ஊனமில்லை ** 


சான்று அருள்கின்றார்‌. ஒன்றியிருந்து நினைதலே ஒருமைப்பாடு 


௮௮4 98. 


ஆகும்‌. இதனை ஆங்கிலத்தில்‌, “ Concentration ” என்பர்‌. 
இந்த ஒகுமைப்பாட்டினல்‌ என்ன பயன்‌ 2 எனில்‌, தொல்‌ 
வினைகள்‌ தீர்தல்‌ எளிதாகும்‌ என்று திருஞானசம்பந்தர்‌ 
அருள்வதுபோன்று திருநாவுக்கரசரும்‌,உங்களுக்குஒருகுறையும்‌ 
வராது என்றருள்கின்றார்‌. இதற்கு மேற்கோளும்‌ தருகின்றார்‌. 


“ கன்றிய காலனைக்‌ காலால்‌ கடித்தான்‌ அடியவர்க்கா'” 


என்று அருள்கின்றார்‌. இங்கு மார்க்கண்டேயரின்‌ மன 
ஓகுமைப்பாடும்‌ அதற்கு ஆண்டவன்‌ அளித்த பரிசும்‌ தினைவு 
படுத்தப்படுகின்றன. மேலும்‌, தில்லையில்‌ ஆடும்‌ தடராசப்‌ 
பெருமானுடன்‌ உரையாடலாம்‌ என்பதும்‌ அவர்‌ தரும்‌ வீளக்க 
மாகும்‌. '* என்று வந்தாய்‌ என்னும்‌ எம்பெருமான்‌ தன்‌ திருக்‌ 
குறிப்பே ”' என்பது அக்குறிப்புணர்த்தும்‌ வரி. என்று வந்தாய்‌ 
என்பதில்‌ எப்பொழுது வந்தாய்‌ ? என்னும்‌ குறிப்பும்‌, எதற்கு 
வந்தாய்‌ ? என்னும்‌ குறிப்பும்‌ அடங்கியுள்ளன. இதனை உளங்‌ 
கொண்ட அப்பர்‌ பெருமான்‌ பிறிதொரு பாடலில்‌ வேறு எது 
கருதியும்‌ வரவில்லை; உன்னைக்கண்டு வழிபடவே வந்தேன்‌ 
என்றருள்கின்‌ றார்‌. 


** அத்தா உன்‌ஆடல்‌ காண்பான்‌ அடியனேன்‌ வந்தவாறே '” 


என்பது அப்பொருளுடைய உரி. இந்த குறிப்புப்‌ பெரிய 
புராணத்தால்‌ தெரிய வருகிறது. 


ஒன்றிய வழிபாடு : 


சுந்தரமூர்த்தி . சுவாமிகளும்‌ தில்லேசென்று இறைவனை 
வழிபாடு செய்த பொழுது, ஐந்து பொதிகளின்‌ வழியேவரும்‌ 
அறிவும்‌ கண்களே கொள்ள வழிபட்டார்‌ என்று சேக்கிழார்‌ 
குறித்தகுள்கின்றார்‌. 


“ ஐந்துபே ரறிவும்‌ கண்களே கொள்ள 
[ அளப்பரும்‌ கரணங்கள்‌ நான்கும்‌ 

சித்தையே ஆகக்குணம்‌ ஒருமூன்றும்‌ 
[ திருந்துசாத்துவிகமே ஆக 

இந்துவாழ்‌ சடையான்‌ ஆடும்‌ 

[ ஆனந்த எல்லையில்‌ தனிப்பெருங்கூத்தின்‌ 

வந்தபே ரின்பவெள்ளத்‌ துள்திளைத்து 

[ மாஜிலா மகிழ்ச்சியின்‌ மலர்ந்தார்‌ '" 


என்பது அப்பாடல்‌. கண்ணைத்தவிர, எஞ்சிய நான்கு 


பொறிகளும்‌ தம்‌ செயல்‌ இழக்க! ண்ணின்‌ புலனில்‌ ஒன்‌ 
விட கண்டு வழிபட்டார்‌ சுந்தரர்‌ என்பது சேக்கிழார்‌ காட்‌ 
காட்சி. அதுபோலவே மனம்‌, புத்தி, சித்தம்‌, அகங்க, 


ஒன்றுபடவும்‌ அவர்‌ வழிபாடு செய்தார்கள்‌ 
முதலான ஐம்பொறிகளும்‌ கண்ணால்‌ காணக2 
கருவிகள்‌; மனம்‌ முதலான நான்கும்‌, குணங்கள்‌ முன்றும்‌ 
கருத்தால்‌ அறியக்கூடிய அகக்கருவிகள்‌. இங்ஙனம்‌ இருதிறக்‌ 
கருவிகளும்‌ ஒன்றியிருந்து வழிபடுதலே வழிபாடாகும்‌. இது 
சுந்தரரின்‌ அனுபவ வெளிப்பாடாக மலர்கிறது. 


மரபுநெறியில்‌ ஒதுக ௦ 


இத்தகைய ஒருநெறிய வழிபாட்டால்‌ சுந்தரர்‌ மாறிலா 
மகிழ்ச்சியில்‌ திளைத்திருந்தார்‌. சமய குரவர்‌ மூவரும்‌ தம்‌ 
வாழ்விலும்‌ வாக்கிலும்‌, ஒன்றியிருந்து வழிபடுவதை 
வற்புறுத்தியும்‌, அனுபவமாக உணர்த்ததை விளக்கியும்‌ அவ்‌ 
வழிபாட்டால்‌ கிடைத்த பலனை உணர்த்தியும்‌ அருளியுள்‌ ளனர்‌. 
இந்த அரிய பெரிய தெறியை எங்கும்‌ மலரச்‌ செய்ய 
வேண்டியது. அனைவரின்‌. கடமையாகும்‌. திருச்சி திருநெறிய - 
தமிழிசை மன்றத்தினர்‌ இந்தச்‌ செயலை எண்ணிச்‌ செய்து: 
வருவது பசராட்டுதற்குரியது. இம்மன்றத்தினர்‌ மாதம்‌ ஒருநாள்‌. 
திருமுறை ஓதுவார்களை அழைத்துப்‌ பண்ணுடன்‌ ஓதச்செய்து . 
வருகின்றனர்‌. திருமுறைகளை அவற்றிற்குரிய பண்களில்‌ 
அமைத்துப்‌ பாடுதலே முறையாகும்‌, சிறப்புமாகும்‌. அதனை 
விடுத்து மக்களை ரசிக்க வைக்கும்‌ தோக்கில்‌ சில மெல்லிசை 
வண்ண மெட்டுக்களை அமைத்துப்‌ பாடுதல்‌ முறையாகாது, 
இப்படிப்‌ பாடீல்தான்‌ மக்கள்‌ கேட்கின்றனர்‌ என்று. சிலர்‌ 
“கூறுகின்றனர்‌. இது தவறு. நாம்‌ ஆண்டவனின்‌ திருமுன்பு, 
அவரின்‌ திருவுள்ளம்‌ மகிழ அவரின்‌ தீருச்செவி கேட்கும்‌ 
நிலையில்‌ பாடுதலையே குறிக்கோளாகக்‌ கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. அங்கனம்‌ கொண்டு மூன்னோர்‌ நெறியில்‌ நின்று 
பண்‌ மாறாமல்‌ பாடினால்‌ மக்களும்‌ ரசிப்பார்கள்‌. தாம்‌ 
இதைக்கும்‌ தீர்‌, நெல்லுக்கு என்று பாய்ச்சினால்‌ அதன்‌ வழியே 
புல்லும்‌ பயன்பெற்று வளர்வதுபோல, நாம்‌ பாடும்‌ பாசுரங்கள்‌ 
இறைவனுக்கு என்று எண்ணி ஓதினால்‌ அதனை மக்களும்‌ 
கேட்டு ரசிப்பர்‌. அங்ஙனமின்றிப்‌ புல்லுக்கே நீர்‌ பாய்ச்சுவது. 
போன்று மக்களின்‌ ரசனையையே குறிக்கோளாகக்‌ கொண்டு 
முன்மனார்‌ வகுத்த பண்‌ அமைப்பிலிருந்து மாறி ஓதுதல்‌. 


்‌ பெருங்குற்றமாகும்‌. இதனால்தான்‌ இறைவன்‌ திருச்செவியில்‌ 
இப்பாசுரங்கள்‌ சேரவேண்டும்‌ என்று கருதிய திருஞான 
"சம்பந்தர்‌, தொடக்கத்திலேயே திஞுச்செவியினைச்‌ சிறப்பித்துப்‌ 
பாடுகின்றார்‌ என்று கூறுவார்‌ சேக்கிழார்‌. 


* எல்லையிலா மறைமுதல்மெய்‌ யுடன்‌ எடுத்த எழுதுமறை 
.... மல்லல்நெடுந்‌ தமிழால்‌இம்‌ மாநிலத்தோர்க்‌ 
படின்‌! ்‌ [ குரைசிறப்பப்‌ 
பல்லுயிரும்‌ களிகூரத்‌ தம்பாடல்‌ பரமர்பாற்‌ 
செல்லுமூறை பெதுதற்குத்‌ திருச்செவியைச்‌ சிறப்பித்து ”” 


என்பது அப்பாடல்‌... 


உரிய பண்ணில்‌ பாடினால்‌ ரசனை இருக்காது என்று கூறி 
வருகின்றனர்‌. ஏன்‌ ரசனை இருக்காது? இப்பொழுது சில பாசுரங்‌ 
களை உரிய பண்ணில்‌ பாடும்போது கேட்டுப்பாருங்கள்‌. இந்த 
ஊர்‌ தாயுமானப்‌ பெகுமானின்‌ மீது அப்பரடிகள்‌ பாடியபாடல்‌, 
“மட்டுவார்‌ குழலாள்‌” என்று தொடங்கும்‌ குறுந்தொகைப்‌ பாட 
லாகும்‌ இதனை நாத நாமக்‌ கிரியை எனும்‌ ராகத்தில்‌ பாடவேண்‌ 
டும்‌. நாத நாமக்‌ கிரியை என்பது, சரிகமபதநி என்னும்‌ ஏழு 
சுரங்களில்‌ வைத்து உச்ச ஸ்தாயியில்‌ * ஸ *' பேசாமல்‌ பாடுதல்‌ 
வேண்டும்‌. மேல்‌ சட்‌ஜம்‌ பேசினால்‌ அது மாயாமாளவ கெளளை 
ராகமாகப்‌ போய்விடும்‌. இங்ஙனம்‌ முன்னோர்‌ வகுத்த நெறியில்‌ 
“நின்று பாடுதலே ஒருமைப்பாட்டிற்கும்‌ தியானத்திற்கும்‌ 
உகந்ததாகும்‌. வேறு விதமாகப்‌ பாடுவதெல்லாம்‌, கரும்பு 
இருக்க இரும்பு கடித்து எய்த்தல்‌ போன்றதே ஆகும்‌. 


தேசிய ஒருமைப்பாடு : 


இங்ஙனம்‌ அகவாழ்வில்‌ உடம்பின்கண்‌ அமைந்துள்ள 
கருவிகளின்‌ ஒருமைப்பாட்டினால்‌ கிடைக்கும்‌ ஆன்ம பலன்‌ 
பற்றிச்‌ சிந்தித்தது போன்று புறவாழ்வில்‌ நாட்டளவில்‌ 
அனைவரும்‌ ஒன்றுபட்டு வாழ்தலையும்‌ சிந்தித்தல்‌ தக்கதாகும்‌. 


இந்தியா என்பது ஒருபெரிய தேசம்‌. இது, பல்லாயிரக்‌ 
கணக்கான ஆண்டுகள்‌ பழமை வாய்த்த பெருநாடு. முற்‌ 
காலத்தில்‌ இது பல பிரிவுகளாகப்‌ பிரித்து ஆளப்பட்டுவந்தது. 
சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள்‌ தமிழ்‌ நாட்டளவில்‌ பிரிந்து 
நின்று தங்கள்‌ தங்கள்‌ பகுதியைக்‌ குறுகிய வட்டத்திலிருத்து 
ஆண்டு வந்தனர்‌. இப்படிச்‌ சிதறுண்டு கிடந்த ஒன்று, 
ஆங்கிலேயர்‌ ஆட்சியில்‌ இணைந்து இந்தியா எனும்‌ ஒரு பெரு 
நாடாக உருவாயிற்று. இத்தகைய நாட்டில்‌ அந்நியரை 


வெளியேற்றி விட்டு நம்மை நாமே சுதந்திரமாக | 
தொடங்கியிருக்கிறோம்‌ நமக்குள்ளேயே மொழியளவீலும்‌ இண. | 
அளவிலும்‌, சமய அளவிலும்‌ அடித்துக்‌ கொள்ளுவதற்கு . 
அல்ல என்பதைஇந்தியர்கள்‌ அனைவரும்‌ உணர்‌ தல்வேண்டும்‌. 
எந்த மொழி பேசுவோரானாலும்‌, எந்த இனத்தைச்‌ சார்ந்தவ. | 
ரானாலும்‌, ' எந்தச்‌ சமயத்தைப்‌ பின்பற்று வோரானாலும்‌ நான்‌ ஓர்‌ | | 
இந்தியன்‌ என்ற எண்ணத்தில்‌ ஒன்றுபட்டு வாழத்தலைப்படுதல்‌ | 
அவசியமாகும்‌. இதனைமறந்து மனம்‌ போன போக்கில்‌ வாழ. | 
எண்ணினால்‌, பிறரால்‌ ஒரு காலத்தில்‌ ஒன்று படுத்தப்பட்ட 
தாம்‌, விரைவிலேயே பிரித்து சீரழிந்து விடுவோம்‌... இதனையே: | 
சுதத்திரப்போராட்டக்‌ காலத்தில்‌ தம்‌ கவிதையினால்‌ வீர 
முழக்கம்‌ செய்த பாரதியார்‌, 


“ஒன்று பட்டால்‌ உண்டு வாழ்வு - நம்மில்‌ 
ஒற்றுமை நீங்கிடில்‌ அனைவர்க்கும்‌ தாழ்வு!” 


என்று பாடினார்‌, நமக்குள்‌ எத்தனையோ பிரச்சினைகள்‌ இருக்க 
லாம்‌; எத்தனையோபிரிவுகள்‌ இருக்கலாம்‌. அதற்காக நாட்டைத்‌ 
துண்டாடிவிடக்கூடாது. துண்டாடினால்‌ இழப்பு அனைவருக்கும்‌. 
தான்‌. நாம்‌. அனைவரும்‌ ஒருவரே எனும்கருத்தில்‌ பாரதியாரும்‌. 


** முப்பது கோடி முகமுடையாள்‌ -- உயிர்‌ 
மொய்ம்புற ஒன்றுடையாள்‌ 
செப்புமொழி பதினெட்டுடையாள்‌ -- எனில்‌ 
சிந்தனை ஒன்றுடையாள்‌ !* 


எண்று கூறுகின்றார்‌. நாம்‌ பிறந்து மொழிபயின்ற நாடு, நமது: 
நாடு என்னும்‌ ஒருமைப்பாட்டு உணர்வு அனைவருக்கும்‌.வருதல்‌- 
அவசியம்‌. நம்‌ சொத்தை நாமே அழித்துவிடுதல்‌ கூடாது 
இதனைப்‌ பாரதியார்‌, 


!* பாரதநாடு பழம்‌ பெரும்‌ நாடு 
தீரதன்‌ புதல்வர்‌ இத்நினைவகற்றாதீர்‌ 


5 


என்று மொழிகின்றார்‌. 


எனவே ஒருமைப்பாடு, ஒருமைப்பாடு என்று மேடையில்‌ 
மட்டும்‌ கூறிப்வயனில்லை. உழக்கிலே கிழக்கு மேற்குப்பார்த்‌ 
தால்‌ உழக்கே உடைத்துவிடும்‌ என்பதை எண்ணி நாட்டை 
எந்தக்‌ காரணத்தைக்‌ கொண்டும்‌ யாரும்‌ துண்டாட விடக்‌ 
கூடாது. இன்று நாட்டில்‌ உள்ள நடைமூறை என்ன? பஞ்சாப்‌, 
ஒரிஸ்ஸா போன்ற . மாநிலங்கள்‌ பிரிவினைப்‌ போக்கைக்‌ 


ஈண்டிகுப்பது நமது, சத்திற்குக்‌ கேடுவிளைவிப்பது ஆகும்‌: | 
. இதற்கு யாரும்‌ இடம்‌ தருதல்‌ கூடாது. இக்கருத்தை நாளும்‌ 
. சொல்லிவருதல்‌ தமது கடமை; பின்பற்ற வேண்டியது பாரத 
தேசமக்களின்‌ கடமை, 


புறவாழ்வில்‌ ஒருமைப்பாடு கொண்டு தாட்‌௫நலன்‌ 
பெருகவும்‌, அகவாழ்வில்‌ ஒன்றியிருந்து ஆன்ம ஈடேற்றம்‌ 
காணவும்‌ உரிய கருத்துக்களை இன்று இங்குச்‌ சிந்திக்க 
வைத்தது தாயுமானப்‌ பெருமானின்‌ திருவருனாகும்‌. 
வாழ்த்து : 

இத்தகைய விழாவை நடத்திய மன்றத்தினரின்‌ பணியும்‌, 
உடனிருந்து ஒத்துழைக்கும்‌ திகு. ப. முக்கப்பிள்ளை திரு: 
அருசைலம்‌ செட்டியார்‌, திரு. முத்துக்கந்தசாமி தேசிகர்‌ போண்‌ 
மோர்‌ பணிகளும்‌ பாராட்டத்தக்கன. நாட்டுமக்கள்‌ அனைவகும்‌ 

. தேசபக்தியும்‌ தெய்வபக்தியும்‌ கொண்டுஒன்றுபட்டு வாழ்ந்து 

நலமும்‌ வளமும்‌ பெறுவார்களாக ! இவற்றை எல்லாம்‌ வழங்கி 
யருள எல்லாம்‌ வல்ல செந்தமிழ்ச்‌ சொக்கன்‌ திருவருளைச்‌ 
சித்திக்கின்றோம்‌. 


வளர்க தெய்வபக்தி ! வாழ்க தேசபக்தி !! 


8 


வித்துவான்‌ திரு. கா. ம. கண்‌ 


டக்‌ 
[தகுமையாதீனம்‌ ஸ்ரீலஸ்ரீ குருமகாசந்நீ 
5-2-1984 ஆங்கிலமாத மதல்‌ ஞாயிறன்று. 
வழங்கிய அருளுபகேசத்தை ஒட்டி எழத வத்‌ 
கட்டுரை. J 
சரியான நேரத்தில்‌ புறப்பட்டேன்‌. என்‌ வீட்டில்‌ சினிமா 
சங்கீதம்‌; வானொலி வாயிலாக அலறிக்‌ கொண்டிருந்தது! 


என்ன இசை இது! போலி மயக்கம்‌ தகுகிறதே! 


தேவாரமும்‌ திருமுறைகளும்‌ நமக்குத்‌ தரூம்‌ சாந்தியை 
இந்தப்‌ போலி இசை புகட்டி விடுமா என்ன ? 

தருமையாதீனம்‌ திருமுறை இசை வளர்ச்சிக்கும்‌ திருமுறைப்‌. 
பதிப்புக்களின்‌ வளர்ச்சிக்கும்‌ செய்யும்‌ அருட்கொடைகள்‌. 
ஏராளம்‌ ! தாராளம்‌ !! ; 

உள்ளம்‌ இசைபற்றி அசைபோடத்‌ திருமடம்‌ நோக்கி 
நடந்து வருகிறேன்‌. 


காலம்‌ தவனமல்‌ நடக்கிறது அருளுபதேசக்‌ கூட்டம்‌! 
மணி 10. 


திருநீறு பெற்று அணிவதும்‌ குருமணிகளின்‌ அருட்‌ 
கோலத்தைத்‌ தரிசிப்பதும்‌ அலாதி இன்பம்‌ ! 
இன்று - முதல்‌ ஞாயிறு - பிப்பிரவரி - 5. ஆனாயர்‌ வரலாறு 
உபதேசம்‌ ! இடையில்‌ ஜனவரிமாத அருளுபதேசமாகத்‌ 
திருச்சியில்‌ திருமுறை. விழாவில்‌ குகுதாதர்‌ ஆசியுரை வழங்கி 
னார்கள்‌. 
குருமணிகள்‌ இதனைக்‌ தம்‌ திருவுளத்தே கொண்டார்கள்‌. 
-* டிசம்பர்‌ மாதம்‌ மானக்கஞ்சாறர்‌ வரலாறும்‌. தாயனார்‌ வரலாறும்‌ 
உபதேசித்தோம்‌; இரண்டு நாயனார்‌ வரலாறுகள்‌ உபதேசிக்கப்‌ 
பட்டமையும்‌ இடையே ஒருமாதம்‌ இடையீடு பட்டமையும்‌ 
மாதம்‌ ஒரு வரலாறு என்ற முறையில்‌ அமைந்தது இறையருளே 
போலும்‌!" என்றார்கள்‌. அப்போது ஒரு தத்துவத்தையும்‌ நம்‌ 
மனம்‌ கொள்வித்தார்கள்‌.. 


ர்‌ 
2. 


[அத இறை 


இல்லாமல்‌ எதனையும்‌ ' ட . 
இறைவனைப்‌ ' பின்னமறக்‌ கூட்டும்‌. 4 
பீரான்‌ ' என்றனர்‌. ்‌ 

... குருமணிகள்‌ எந்த ஒரு நிகழ்ச்சியையும்‌ இறையருள்‌ என்று. 
கொண்டு எடுத்து உணர்த்திச்‌ சமய உலகை வழி.நடத்திவரு. 


கின்றார்கள்‌ ! உலகம்‌ இத்தெறிபற்றி ஒழுகவேண்டும்‌ என்பது 


அவர்கள்‌ ஞானத்திருவுள்ளம்‌ ! 
வேய்ங்குழலிலே திருஐந்தெழுத்தை வாசித்தமையும்‌-பசுக்‌ 
கனை மேய்த்துக்‌ காத்தமையும்‌ ஆனாயர்‌ செய்த திருப்பணி. 
குருமணிகள்‌ இதுபற்றி அருளும்‌ போது சைவ சமயத்தை. 
யும்‌, வைணவத்தையும்‌ ஒப்பிட்டார்கள்‌. கண்ணன்‌ குழல்‌ ஊதி, 
னன்‌! விலங்குகளும்‌ பறவைகளும்‌ இன்னிசையில்‌ மறந்து 
கிடந்தன. 
. ஆனயைகும்‌ குழல்‌ ஊதினார்‌ - அந்த இசை பறவைகளையும்‌. 


' விலங்குகளையும்‌ மெய்ம்மறந்து ஈடுபாடு கொள்ளச்‌ செய்தது. 


இப்படி ஆயைரையும்‌ கிருஷ்ணபகவானையும்‌ ஒப்பிட்டருளி' 
யமை “வழிகள்‌ பல; பொருன்‌ ஒன்றே”! என்ற உணர்வை 
ஊட்டிற்று 

ஆயனார்‌ குழல்‌ ஊதியபோது நிற்பனவும்‌ நடப்பனவும்‌ 
மெய்ம்மறந்து நின்றன. காற்றுக்‌ கூட அசையவில்லை - ஒன்றுக்‌ 
கொன்று பகையான பாம்பு மயில்‌ கூட இசையில்‌ மயங்கி: 
ஒருங்குநின்றன. 

இவ்வாறு ஆனாயர்‌ வேய்ங்குழல்‌ இசைகேட்ட பறவை 
மிருகங்களின்‌ செயல்‌ மறந்த நிலையைச்‌ - சராசரங்களெல்லாம்‌ 
தம்‌ வசம்‌ இழந்த நிலையைச்‌ சேக்கிழார்‌ அருளிய வாறு விவரித்த 
குருமணிகள்‌ நமக்கு ஓர்‌ அறிவுரையும்‌ அருளினார்கள்‌. 

மயக்கம்‌ தேவையே!தாய்மார்களுக்குப்‌ பிரசவக்காலத்தில்‌. 
சிறிதளவு “பிராந்தி' கொடுப்பார்கள்‌; அப்போதும்‌ அது அதிக. 
மானால்‌ - சுகத்துக்குமாருகத்‌ துன்பத்தையே கொடுத்துவிடும்‌. 
எதுவும்‌ ஓர்‌ அளவோடு இருக்கவேண்டும்‌”. 

இப்படி அருளிய குருநாதர்‌ * இசை இறைவனுடைய. 
அருளைப்‌ பெறுதற்கு உரிய ஒன்று. நெல்லுக்கு இறைத்த நீர்‌ 
வாய்க்கால்‌ வழியோடிப்‌ புல்லுக்கும்‌ பயன்‌ தரக்‌. அதுபோல 
இசை இறைவனிடமிருந்து - அவனை வாழ்த்தவும்‌ துதிக்கவும்‌ | 
வந்தது; மக்கள்‌ இனபத்திற்கும்‌ அது தணையாகின்றது ””. என்ற: 
தத்துவத்தை உணர்த்தினார்கள்‌. i 

( தொடர்ச்சி 177 ஆம்‌ பக்கம்‌ பார்க்க. 


கட்டுரை எண்‌. 45 


௪: 


] அபிராமி அந்தாதி 


டாக்டர்‌ புலவர்‌ திரு. K- சந்தானராமன்‌, ௬ &., 5.11, 
D.P.P.A,, D, U.N,I,U. 
பருக்தியூர்‌. 
தவளே இவள்‌; எங்கள்‌ சங்கரனார்‌ மனைமங்கலமாம்‌, 
அவளே அவர்தமக்‌ கன்னையும்‌ ஆயினள்‌, ஆகையினால்‌ 
இவளே கடவுளர்‌ யாவர்க்கும்‌ மேலை இறைவியுமாம்‌, 
துவளேன்‌ இனியொரு தெய்வமுண்டாக மெய்த்‌ தொண்டு 
[ செய்தே. 44 


அ. தவளே இவள்‌ 


(2). இவ்வபிராமியே தவத்தின்‌ வடிவானவள்‌. தவத்தின்‌: 
தலைவி அல்லது தவத்தைப்‌ புரிபவள்‌. 


(2) தவத்தின்‌ இலக்காகவும்‌, தவத்தின்‌ உருவாகவும்‌ 
இருக்கும்‌ அன்னையே, தாட்சாயணியாகவும்‌, பார்வதியாகவும்‌, 
காமாட்சியாகவும்‌, கற்பக வல்லியாகவும்‌, கன்னியா குமரியாக 
வும்‌ தவம்‌ இயற்றியுள்ளாள்‌; 

(3) “அஞ்சொல்‌ மொழியாள்‌ அருத்தவப்‌ பெண்பிள்ளை"! , 
“ஆருயிர்‌ ஆயும்‌ அருந்தவப்‌ பெண்பிள்ளை”! , தவத்தின்‌ தலைவி'* 
“ தொலைவில்‌ தவஞ்‌ செய்தூய்‌ நெறித்‌ தோகை ”', ** இனிய 
தென்மூலை இருக்கும்‌ குமரி”, என்றெல்லாம்‌ தவத்தோடு 
அவளுக்கியைந்த தொடர்பினைத்‌ திருமந்திரம்‌ குறிப்பிடுகிறது. 

(4) சிவச்சிந்தையும்‌ சிவத்தொண்டுமே சிறந்த தவநெறி 
யாகும்‌. எப்போதும்‌ இறைவனின்‌ அருகில்‌ இருந்து தொண்‌ 
டாற்றி, அவனையே இடையறாது சிந்தையில்‌ கொண்டிருப்பதால்‌: 
அவள்‌ * தவளே ” யாவாள்‌.. 

(5) குண்டலினி யோகமும்‌ ஒருவகைத்‌ தவமேயாகும்‌. 

“' சடங்கது செய்து தவம்‌ புரிவார்கள்‌ 
கடந்தனிலுள்ளே கருதுவராகில்‌ 
தொடர்ந்தெழு சோதி துளைவழி ஏறி 
அடங்கும்‌ அன்பின தாயிழைபாலே "' 


என்னும்‌ திருமந்திரம்‌ அவ்வியோகத்‌ தவத்தினைக்‌ குறிப்பிடு 
கிறது. அத்தவயோகத்தின்‌ தலைவியாய்‌ நின்று அதனைக்‌ கூட்டு 
விப்பவளைத்‌ * தவனே ” என்றார்‌. ன்‌ 

ஆ. எங்கள்‌ சங்கரனார்‌ மனைமங்கலமாம்‌. 

(1) எங்கள்‌. சிவபெருமானது மங்கல மனைவியும்‌ அவளே” 

(2) மங்கலம்‌ என்ப மனைமாட்சி ' என்பதற்கேற்ப * மனை 
மங்கலம்‌ * என்று அழகுப்டக்கூறினார்‌. விளக்கு, பசு, கண்ணாடி 
முதலியவற்றினை மனையில்‌ இருக்கும்‌ மங்கலப்‌ பொருள்கள்‌ 
என்று கொண்டாடுவது போல்‌ மனைவியினையும்‌ “மனை மங்கலம்‌ 
என்று அழைத்த நமது சமய நெறியின்‌ உயர்வும்‌, பெண்ணீனத்‌ 
துக்கு நம்‌ முன்னோர்‌ கொடுத்த ஏற்றமும்‌ சிந்தித்து மகிழற்‌ 
குரியதாகும்‌. “சங்கரன்‌ என்றசொல்‌ “மங்கலத்தைச்‌ செய்பவன்‌"? 
* தன்மையினைப்‌ புரிபவன்‌ * என்றெல்லாம்‌ பொருள்‌ தரும்‌. 
மங்கலத்தைச்‌ செய்பவனுக்குத்‌ தானும்‌ மனைமங்கலமாய்‌ நின்று 
உயிர்களுக்கு நன்மையே புரிபவள்‌ அம்பிகை. 

(3). * சதாசிவ பதிவ்ரதா ” - “ சதாசிவனின்‌ மனைவி, என்று 
சகஸ்ரநாமம்‌ புகழுகிறது... இந்த நாமத்துக்கு முன்னும்‌ பின்னும்‌ 
அமைத்துள்ள இரண்டு நாமங்களும்‌ இதனோடு தொடர்புடை 
யனவேயாகும்‌. அவற்றின்‌ விரிவினை “* அவளே அவர்‌ தமக்‌ 
கன்னையும்‌ ஆயினள்‌ ” என்ற பகுதியின்‌ விளக்கத்தின்‌ நிறை 
வாக அறிந்து கொள்வது தெளிவினை த்தரும்‌. 

இ. அவளே அவர்தமக்கு அன்னையும்‌ ஆயினள்‌ 

(1) அவ்வாறு இறைவனின்‌ மங்கல நாயகியாக விளங்கும்‌. 
அவளே இறைவனுக்குச்சில சந்தர்ப்பங்களில்‌ அன்னையாகவும்‌' 
ஆகிறாள்‌. மனைவியாய்‌. இருப்பவளே அன்னையும்‌ : ஆவது 
எங்ஙனம்‌ ?. சித்தாந்த. வழியாகவும்‌, உலகியல்‌ வழியாகவும்‌, 
புராண வரலாறுகள்‌ வழியாகவும்‌ இக்கருக்தினை ஆய்வோம்‌. 

சித்தாந்த வழியான விளக்கங்கள்‌. 

(2) விதைத்த விதையினின்று செடி தோன்றுகிறது. அதே 
செடியினின்று விதை தோன்றுகிறது. அதனின்று மீண்டும்‌ 
விதை தோன்றுகின்றது. “' செடிக்கு விதை தாய்‌, பின்‌ விதைக்கு. 
செடி தாய்‌” இவ்வாறு உயிரியல்‌ சுழற்சி நடைபெறுகிறது... 
அதுபோல்‌ சிருஷ்டியின்‌ காரணமாக சிவத்தினின்று சக்தியும்‌, 
சக்தியினின்று சிவமும்‌ தோன்றுதல்‌ உண்டு. விதையா? 
செடியா ? எது முதலில்‌ தோன்றியது ? என்பது ஆய்வுக்கும்‌ 
அறிவுக்கும்‌ எட்டாத . முடிவற்ற வினுவாகவே நிற்கிறது. 
அங்ஙனமே இரண்டல்லாத சிவசக்தி சிருஷ்டி காரணமாக 


பரந்தும்‌, விரித்‌ ணந 
இச்செய்ல்பாடுகளைத்‌ அமத்தி 
கின்றன. 


(3) “வாயும்‌ மனமும்‌ கடந்த 


எனத்‌ திருமந்திரம்‌ அவர்களின்‌ கடந்‌ ம்‌ 
கூறி, உறவாகும்‌ முறைமையினையும்‌ குறிப்பிடுகிறது. 


(4) “ வாவ்‌ மகட்கு தன்னுடைக்‌ கேள்வன்‌ மகன்‌, 
தகப்பன்‌; தமயன்‌ ”' என்கிறது திருவாசகம்‌. சக்தி இமவான்‌ 
பெண்ணான பொழுது அவளை மணந்ததால்‌ இறைவன்‌ கணவனா 
கிறான்‌. . பராசக்தியினின்று சிவ சைதன்யம்‌ தோன்றுவதால்‌. 
சிவன்‌ சக்திக்கு மகன்‌ ஆகிறான்‌ சக்திக்குப்‌ பிறப்பிடம்‌ சிவமாய்‌ 
இருப்பதால்‌ இறைவன்‌ அவளுக்கு தகப்பன்‌ ஆகிறான்‌. 
தோற்றத்துக்கு வருகிற சக்திக்கு முன்பே சிவம்‌ இருப்பதால்‌ 
அவன்‌ சக்திக்கு ‘ அண்ணன்‌.” ஆகிறான்‌. 


(5). “சிவம்‌ சக்திதன்னை ஈன்றும்‌ 
சக்திதான்‌ சிவத்தை ஈன்றும்‌ 
உவந்து இருவரும்‌ புணர்த்து இங்கு 
உலகுயீர்‌ எல்லாம்‌ ஈன்றும்‌ 
பவன்‌ பிரமசாரி ஆகும்‌; 
பான்மொழி கன்னி யாகும்‌; 
தவம்தசூ ஞானத்‌ தோர்க்குஇத்‌ 
தன்மைதான்‌ தெரியும்‌ அன்றே!” 
என்ற சிவஞான சித்தியார்‌ சூத்திரம்‌ சிவசக்தி பரஸ்பரம்‌ தங்களை 
ஈன்றும்‌ பின்‌ உலகினை ஈன்றும்‌ அவர்கள்‌ முறையே பிரம்மசாரி 
யாகவும்‌, கன்னியாகவும்‌ இருக்கும்‌ தன்மையினைக்‌ குறிப்பிடு 
கிறது. ” இது என்ன தத்துவங்கள்‌? ஏதும்‌ விளங்கவில்லையே! 
எனச்‌ சிலர்‌ எண்ணக்கூடும்‌. அதனையும்‌ சித்தியார்‌ குறிப்பிடு 
கிறது. “ தவந்தரு ஞானத்தோர்க்கு இத்‌ தன்மைதான்‌ தெரியும்‌ 
அன்றே ” என்ற அடியால்‌, இத்‌ தத்துவத்தைத்‌ தெளிவாக 
உணரத்‌ தவப்பயனால்‌ கிட்டிய ஞானம்‌ வேண்டும்‌. என்கிறார்‌ 
அருணந்தி. சிவாச்சாரியார்‌ அவர்கள்‌. இச்சித்தாந்த ஐத்திரத்‌ 
துக்கு ஓர்‌ இலக்கியம்‌ வகுத்தாற்போல அபிராமி பட்டரும்‌ அத்‌ 
தத்துவங்களைக்கூறும்‌ பாடலினை “* தவளே!?” என்ற சொல்‌ 
லுடன்‌ துவங்கும்‌ நயம்‌ நோக்கத்தக்கது. 


உலகியல்‌ ( லெளகீக ) வழியான விளக்கங்கள்‌ 


(6) உலகியலில்‌ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குப்‌ பின்‌ 
மனைவியினைத்‌ தாய்போல்‌ எண்ணித்‌ தூய வாழ்வு வாழ்வது: 
மேன்மையான தெறியாகும்‌. இராமகிருஷ்ண பரமஹம்சரும்‌, 
காந்தியடிகளும்‌ அது போன்ற . வாழ்வு நடத்திக்‌ காட்டி 
யுள்ளனர்‌. இறைவனது இல்லறம்‌ அத்தகைய மேன்மை 
யையுடையதாகையால்‌ *' அவளே, அவர்‌ தமக்கு அன்னையும்‌ 
ஆயினாள்‌ ” 

(7). *தாய்க்குப்‌,பின்‌ தாரம்‌ ' என்பது பழமொழி. அதாவது 
பால்‌ நினைந்தூட்டும்‌ தாய்போல்‌ கணவனின்‌: பசிவேளையறிந்து 
உணவு வழங்குதல்‌ போன்ற இயல்புகளைப்‌ பெற்று மனைவீ 
வாழவேண்டும்‌. அல்லது எப்போதும்‌ கணவனின்‌ நலனிலேயே 
கருத்தடையவளாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. ஒருவனின்‌ தாய்‌ 
அப்படி நலனைப்‌ பேணுகிறாள்‌. பின்னால்‌ அவனது மனைவி 
அந்த நிலைக்கு உயருகிறாள்‌, . அல்லது உயரவேண்டும்‌. 
இதனையே இப்பழமொழி உணர்த்துகிறது. “ தாயுமிலி தந்தை 
யிலி ' யாகிய இறைவனின்‌ மனைவி அப்படி உயர்ந்து ' அவளே 
அவர்‌ தமக்கன்னையும்‌ ஆயினாள்‌ : 

(8) மற்றும்‌ மனைவியின்‌ பண்புகளை வீளக்கும்‌ பாடல்‌ 
ஒன்று, மனைவி பள்ளியறையில்‌ தாசியாகவும்‌, ஆலோசனை 
வழங்குவதில்‌ அமைச்சராகவும்‌, நலனைப்‌ பேணுவதில்‌ தாயா 
கவும்‌ "இருக்கவேண்டுமென்று குறிப்பிடுகிறது. சதா சிவ பதி 
விரதையாகிய அன்னை அங்ஙனம்‌ அவர்‌ தமக்கு அன்னையும்‌ 
ஆவது வியப்பில்லை. 0 

(9) இவ்வுலகியல்‌ அநுபவத்தினைக்‌ காலஞ்சென்ற கவிஞர்‌ 
கண்ணதாசன்‌ அவர்கள்‌ அழகாகவும்‌, எளிமையாகவும்‌ விளக்கி 
யுள்ளார்‌. மனைவி தன்‌ மனதினாலும்‌, நினைவினாலும்‌ தாயாக 
வேண்டும்‌ என்பதனையும்‌ அவளது அன்பினால்‌ அவன்‌ சேயா 
கிஞன்‌ என்பதனையும்‌, 

“மனதாலும்‌ நினைவாலும்‌ தாயாக வேண்டும்‌ நீயாக வேண்டும்‌ 

மடிமீது விளையாடும்‌ சேயாக வேண்டும்‌ நானாக வேண்டும்‌ ந 
என்கிறார்‌. இது மிகப்‌ பிரபலமான பாடல்‌, எப்போதும்‌ சிவச்‌ 
சிந்தனை: நிறைந்த மனதாலும்‌ நினைவாலும்‌ அவளே அவர்‌ 
தமக்கு அன்னையும்‌ ஆனது வியப்பில்லை. 


புராண வரலாறு வழியான விளக்கங்கள்‌ 


(10) * அவளே அன்னை ' என்னாது * அவளே அன்னையும்‌ 
ஆயினாள்‌ ' என்கிறார்‌. சில காரணங்களுக்காக, [சில அருட்‌ 


அட ட்டம்‌ றட 


செயல்களுக்காக. அவளே அன்னையாக : ஆனாள்‌. என்பது - 


அதனால்‌ புலப்படுகிறது. அவ்வாறு அன்னையும்‌ ஆன புராண 
வரலாறுகள்‌ வருமாறு ':- 


(11) அநுகுயாதேவியின்‌ கற்பின்‌ பெருமையினை உலகுக்‌ 
குக்‌ காட்ட எண்ணிய மூம்மூர்த்திகளும்‌. அவளிடம்‌ வந்து ஒரு 
வேளை உணவளிக்குமாறு. வேண்டினர்‌. அதிதியாக வந்து 
வேண்டியவர்களுக்கு உணவளிக்கத்‌ தவறக்கூடாது என்று 
எண்ணிய அநுத்யை அங்ஙனமே உணவளிக்க ஒத்துக்‌ 
கொண்டாள்‌. ஆனால்‌ மூவரும்‌ அத்துடன்‌ விடுவதாய்‌ இல்லை. 
தாங்கள்‌ திருவமுது. புசிக்கும்போது பரிமாறுவோர்‌ ஆடை 
யின்றி இருந்தே பரிமாறவேண்டும்‌ என்பது எங்கள்‌ * சம்பிர 
தாயம்‌ * என்றனர்‌. அதற்கும்‌ அநுஜயை பீன்‌ வாங்கவில்லை. 
“ சரி! அப்படியே ஆகட்டும்‌ "' என்றாள்‌; திருவமுதுண்ண 
முவரும்‌ அமர்ந்தனர்‌. அநுதயை தனது கற்பின்‌ ஆற்றலால்‌ 

| மும்மூர்த்திகளையும்‌ சிறு குழந்தைகளாக.  ஆக்கிவிட்டாள்‌!. 
தங்கள்‌ கணவன்மார்களை மீட்டுச்‌--செல்ல மலைமகளும்‌ கலை 
மகளும்‌, அலைமகளும்‌ அநுகுசையின்‌ ஆச்ரமத்திற்கு வந்தனர்‌. 
* * அம்மணி! எங்களது கணவன்மார்கள்‌ எங்கே '” என்றனர்‌. 
ஒரே அச்சில்‌ வார்த்தெடுத்தாற்‌ போன்ற மூன்று குழந்தை 
களுக்குள்‌ சிறிதவேறுபாடு கூடக்காணமுடியவில்லை. அநுதயை 
அவர்களை அடையாளம்‌ காட்ட, மூன்று தேவிகளும்‌ முறையே 
தங்கள்‌ கணவனான குழந்தையினைத்‌ தூக்கிச்‌ சென்றனர்‌. பிறகு 
மூவரும்‌ அநு ௩யையின்‌ கற்பினைப்‌ பாராட்டிப்‌ போற்றிச்‌ செல்ல, 
மீண்டும்‌ தம்முருவெய்தினர்‌. அந்த நிலையில்‌, :அநுதயைக்கு. 
அருள்‌ செய்த திருவிளையாட்டின்போது, சங்கரன்‌ குழந்தை 
யாக சங்கரி அவனைத்‌ தாய்போல்‌ எடுத்துச்‌ சென்றாள்‌. ஆகவே 
அவர்‌ தமக்கு அன்னையும்‌ ஆயினள்‌... ழ்‌ 


(12). இராவணனைப்‌ போலவே அவனது மனைவி மண்டோ 
தரியும்‌ சிறந்த சிவபக்தியுடையவள்‌, தனது பூஜை அறையில்‌ 
தினசரி இறைவனை மெய்‌ மறந்து பூஜிப்பது அவள்‌ வழக்கம்‌. 
அவளது பக்திக்கேற்ற' அருள்செய்ய வேண்டி இறைவனும்‌ 
தினசரி மண்டோதரிமுன்‌ ஒவ்வொரு திருக்கோலம்‌ காட்டி 
மறைவது வழக்கம்‌. ஒருநாள்‌ அவ்வாறு அருள்செய்யும்‌ 
பொழுது சிவபெருமான்‌. கட்டழகமைந்ந வாலிபனாகக்‌ காட்சி 
தந்தான்‌. கரங்கூப்பி அடிபணிந்த மண்டோதரியிடம்‌ பல 
மெய்ஞ்ஞானக்கருத்துக்கள்‌ பற்றிப்பேசவும்‌ செய்தான்‌... அந்த 
நேரம்‌ இராவணன்‌ போர்க்களத்தினின்று இல்லம்‌ திரும்பினான்‌: 
“ மண்டோதரி! '" என்று அழைத்தபடி பூஜை அறைக்‌ கதவைத்‌. 
தட்டினான்‌. அங்கோ ஒரு வாலிபனின்‌ கூரல்‌ கேட்கிறது! 


150. 


கொதிப்படைந்த இராவணன்‌ “யாரடா அங்கே? '' என்றபடி 
- வாளினை உருவினாள்‌. அந்தக்கணமே இறைவனின்‌ வாலிபக்‌ 
கோலம்‌ மறைந்து விட்டது. சிறு குழந்தையொன்று சிரித்தபடி 
படுத்திருந்தது. (திருவிளையாடற்புராணம்‌-விருத்த குமாரபால 
ரானபடலம்‌இதேபோன்‌ ந வரலாற்றினைக்குறிப்பிடுதல்‌ ஒப்புமை. 
யாகும்‌.) மண்டோதரி கதவைத்திறந்தாள்‌. இராவணன்‌ 
குழந்தையினைக்‌ கண்டான்‌. யார்‌ இது ? '! என்றான்‌. “ஒரு 
பெண்மணி இக்குழந்தையினை சிறிதுநேரம்‌ பார்த்துக்கொள்‌ 
ளும்படி அடைக்கலமாய்க்கொடுத்துச்‌ சென்றாள்‌ ”” என்றாள்‌. 
மண்டோதரி. அச்சமயம்‌ அங்குநுழைந்த புதியபெண்ணொகுத்தீ 
மண்டோதரி! என்குழந்தையினைக்‌ கொடு” எனக்கேட்டான்‌. 
“ உங்கையிற்‌ பிள்ளை மீண்டும்‌ உனக்கே அடைக்கலம்‌ ச 
என்றபடி மண்டோதரி குழந்தையினை அவளிடம்‌ அளித்தாள்‌. 
அங்கு வந்த பெண்மணி வேறு யாருமல்ல! அம்பிகையேதான்‌! 
மண்டோதரிக்கு இறைவன்‌ அருள்பாலிக்கும்பொழுது குழந்தை ' 
யாக வடிவெடுக்க, அவளே அவர்தமக்கு அன்னையும்‌ ஆயினள்‌, 
காலஞ்சென்றசித்தாந்தவித்த கர்கயப்பா க்கம்திரு.சோமசுந்தரம்‌ 
செட்டியார்‌ அவர்கள்‌  உங்கையீற்பிள்ளை '' என்ற திருவெம்‌ 
பாவை பாடலுக்குக்‌ கூறும்‌ விளக்கங்களில்‌ இதுவும்‌ ஒன்று. 


(13) திருமாலின்‌ அவதாரமாகிய ஹயக்கிரீவர்‌ அகத்தியப்‌ 
பெருமானுக்கு அன்னையின்‌ சகஸ்ர நாமங்களை உபதேசிக்கத்‌ 
துவங்கினார்‌. * ஸ்ரீமாதா * என்றார்‌ ஹயக்கிரீவர்‌. அகத்தியருக்கு 
உடனே ஐயம்‌! அன்னைவயிற்றில்‌ தோன்றாது. குடத்திலிருந்து. 
தோன்றிய அவருக்கு ' ஸ்ரீமாதா' என்ற நாமத்தின்‌ பொருள்‌ 
விளங்க வில்லை. *ஸ்ரீமாதா ' என்றால்‌  ““ சிறப்பு மிக்கதாய்‌ 
அனைத்துக்கும்‌ தாய்‌ - கலைமகளுக்குத்‌ தாய்‌ - அலைமகளுக்குத்‌ 
தாய்‌- சிறப்புடைய ஈசனுக்கும்‌ சிருஷ்டி கிரமத்தால்‌ தாய்‌ * 
என்று விளக்கினார்‌. ஹயக்கிரீவர்‌, “' ஆசிரியப்‌ பெருமானே ! 
மன்னிக்க வேண்டும்‌ இறைவனுக்கு அம்பிகை மனைவி என்றீர்‌ 
முன்பு இப்போது: தாய்‌ என்கிறீரே, அதனை விளக்க 3வண்டும்‌'” 
என்றார்‌. அனைத்தும்‌ அறிந்த அகத்தியமுனிவர்‌ அங்ஙனம்‌ வின 
வியதன்‌ காரணம்‌, பிற்காலத்தில்‌ நம்போன்றோர்‌ தெளிவு பெற 
வேண்டும்‌என்ற கருணையுள்ளமே என எண்ணுதல்‌ வேண்டும்‌. 
அப்போது ஓர்‌ அசரீரி எழுந்தது. “ அகத்தியரே தீர்‌ * தாரா 
பீடம்‌ ” வாரும்‌ '” என்றது. அகத்தியர்‌ ஹயக்கிரீவர்‌ உடன்‌ 
வர வங்கம்‌, பீகார்‌ மாநில எல்லைப்பகுதியில்‌ இருக்கும்‌ 
“ தாரா பீடம்‌ ' என்ற சக்தி பீடத்துக்கு விரைந்தார்‌. அங்கு. 
சிவபெருமானைச்சிறு குழந்தையாக மடியில்கிடத்தியபடி அன்னை- 
காட்சி தந்தாள்‌. அதனைக்‌ கண்ட அகத்தியர்‌ * ஸ்ரீமாதா ' என்‌. 


2 po 


சொல்லின்‌ பொருளைத்தெளிவாக உணர்ந்தார்‌. அகத்தியருக்குத்‌ 
தெளிவு புகட்ட அவளே அவர்‌ (சிவபெருமான்‌ ) தமக்கு 
அன்னையும்‌ ஆயினள்‌. சுற்றுலா மூலம்‌ சிலவற்றைக்‌ கற்கும்‌ 
நவீனக்‌ கல்விமுறை இவ்வரலாற்றில்‌ காணப்படுகிறது, 


(14) கர்நாடக மாநிலத்நில்‌ தாருகன்‌ என்னும்‌ அரக்கன்‌ 
ஒருவன்‌ வாழ்ந்து வந்தான்‌ அவனது கொடுமைகளிலிருந்து: 
மக்களைக்‌ காக்க தேவர்களின்‌ வேண்டுகோளின்படி அன்னை 
யினைச்‌ சிவபெருமான்‌ அங்கு. அனுப்பினார்‌. காளியின்‌ வடிவந்‌ 
தாங்கி தாருகனை வதைத்த அன்னை அந்த உக்கிரம்‌ தணியாது 
பிறஉயிர்களையும்‌ வதைக்தத்‌ துவங்கினாள்‌. மீண்டும்‌ தேவர்கள்‌ 
முறையிட்டனர்‌. சிவபெருமான்‌ அங்கு விரைந்தார்‌. காளியின்‌ 
உக்கிரத்தைத்‌ தணிக்க தான்‌ அவள்முன்‌ சென்று சிறு குழந்‌ 
தையின்‌ வடிவத்துடன்‌ கிடந்தார்‌. அழகு கொஞ்சும்‌ அக்குழந்‌ 
தைக்குப்‌ பால்‌ கொடுக்க வேண்டு மென்று எண்ணிய உக்கிர 
காளி அவ்வாறே முனைந்தாள்‌. அப்போது குழந்தையாக வந்த: 
இறைவன்‌ பாலினைப்‌ பருகுவது போல்‌ காளியின்‌ உக்கிரத்தை. 
உட்கிரகித்து விட்டார்‌. பாலகனாக வந்து, உக்கிரம்‌ தணித்து 
க்ஷேத்திரத்தைக்‌ (உலகினை) காத்ததால்‌ அவருக்கு * க்ஷேத்திர 
பாலர்‌ * என்ற பெயர்‌ உண்டாயிற்று. இவரே தீட்சை பெற்ற 
தேவி உபாஸகர்களுக்கு எப்போதும்‌ தோன்றாத்‌ துணையாக 
நின்று உதவுகிறார்‌ என்பது ஸ்ரீவித்யா மரபு. அவளே அவர்‌ 
தமக்கு. அன்னையும்‌ ஆகிய இவ்வரலாறு காளிகா. புராணம்‌ 
காட்டும்‌ சான்று. 


(15) சேர்க்கையினால்‌ ஏற்படும்‌ மாறுதல்களை * உபாதி: 
என்பர்‌. அன்னை அந்த சேர்க்கையால்‌ ஏற்படும்‌: மாறுதல்‌ 
களுக்கு அப்பாற்பட்டவள்‌. எனவே கவுதம்‌ 
முதலில்‌ * சர்வோபதி விநீர்‌ முக்தா! என்றது. பின்‌ * சதாசிவ 
பதிவ்விரதை * எனக்‌ கூறி சங்கரனார்‌ மனைமங்கலம்‌ என்றது. 
ஏன்‌ இந்த மூறண்பாடு? காரணத்தை அடுத்து. வரும்‌ நாமம்‌ 
விளக்குகிறது. “ சம்பிரதா யேஸ்வரி ”' என்பது அது. அதாவது: 
“ அவள்‌ மரபுகளுக்கு அல்லது தொன்று தொட்டு அடியார்கள்‌. 
கூறும்‌ சம்பிரதாயங்களுக்குத்‌ தலைவி:' என்றது. ஒவ்வொரு 
நிலையில்‌ ஒவ்வொரு உறவு முறை கூறி அழைப்பது என்பது. 
ஒரு சம்பிரதாயம்‌ அல்லது மரபு மட்டுமே. இதுதான்‌ உண்மை 
நிலை. ஓர்‌ உருவம்‌ ஓர்‌ நாமம்‌ இல்லாதவனுக்கு. ஆயிரம்‌ நாமம்‌. 
கூறுவது போன்றது தான்‌ இதுவும்‌. '' வம்பே பிறவியும்‌ '* என்று 
குறிப்பிடும்‌ பாடலில்‌ அபிராமி பட்டரும்‌ இவை மரபுகளே 
என்பார்‌. 


௬. .. ஆகையினால்‌ இவளே கடவுளர்‌ 
யாவர்க்கும்‌ மேலை. இறைவியுமாம்‌. 

(2) ஆகவே இவ்வபீராமியே கடவுளர்‌ யாவரினும்‌ மேம்‌ 
பட்டவளும்‌ தலைவியும்‌ ஆவாள்‌. , 

(2) தவத்தின்‌ , தலைவியாதல்‌ - - இலக்காதல்‌, சங்கரனின்‌ 

 மனைமங்கல மாதல்‌, படைப்பு நிமித்தம்‌ அவனுக்கே தாயாதல்‌ 
ஆகிய காரணங்களால்‌ இவளது 'பரத்வம்‌' அல்லது. மேம்பாடு 
தெளிவாகியது. ஆகையினால்‌ இவளே மேம்பட்ட இறைவியும்‌ 
தலைவியும்‌ ஆகிறாள்‌ என்றவாறு. ஆகையினால்‌ என்ற, சொல்‌ 
மேற்குறித்த காரணங்களைச்‌ சுட்டிதின்றது. 

(3). தவத்தின்‌ இலக்கான மேல்‌ நிலையில்‌ இருத்தல்‌, அவர்‌ 
தமக்கு அன்னையாகிய  படைப்புத்துவங்கிய நிலை, ஆகியவற்றி 
னைக்குறிக்குமிடத்து அன்னையினை * அவள்‌ ” என்று “ சேய்மைச்‌ 
சுட்டிலும்‌, தான்‌ உணர்ந்து மேலை இறைவி என அறிந்த நிலை 
யினைக்‌ குறிக்குமிடத்து * இவள்‌ ' என்று“ அண்மைச்‌ சுட்டி 1 
லும்‌ குறிப்பிட்டார்‌. 

உ. துவளேன்‌ இனியொரு தெய்வம்‌ உண்டாக 

மெயத்‌ தொண்டு செய்தே ! 

(1) இனிமேல்‌ வேறு ஒரு தெய்வம்‌ இருக்கிற தென்று 
கருதி மெய்த்‌ தொண்டாற்றித்‌ தளர மாட்டேன்‌ என்கிறார்‌. 

(2) அன்னையின்‌ பரத்வமும்‌, மகத்துவமும்‌ அறிந்துதெளிந்‌ 

. தபின்‌ வேறு தெய்வங்கள்‌ இருப்பதாக எண்ணித்‌ தொண்டு 
செய்யத்‌ தேவையில்லை என்கிறார்‌, உடலால்‌ செய்யும்‌ தொண்டு 
என்றும்‌ உண்மையான தொண்டு என்றும்‌ ' மெய்த்தொண்டு ” 
என்ற சொல்‌ இருபொருள்‌ தந்து_நிற்கிறத - 

(3) மேலான தெய்வத்தைத்‌ தேடி அலைந்த தளர்வு, அது 
கிடைக்காததால்‌ மனம்‌ அடைந்த தளர்வு, பீறதெய்வங்களுக்கு 
உடலால்‌ உண்மைத்‌ தொண்டாற்றிக்‌ களைத்த தளர்வு ஆகிய 
வற்றினை * துவளல்‌ * என்ற சொல்‌ குறித்து நின்றது. அதுவும்‌ 
அபிராமி பட்டரின்‌ தளர்வு அல்ல. அவ்வாறு அலையும்‌ பிற 
அடியார்களின்‌ தளர்வே ஆகும்‌. 

(4) தனது வழிபடு தெய்வத்திடம்‌. கொண்ட ஈடுபாடும்‌, 
நம்பிக்கையும்‌, உறுதிப்படுமே இனியொரு தெய்வம்‌ ௨ண்‌: 
டாக என்று கூறவைத்ததேயொழிய வேறு தெய்வங்களைத்‌ 
தாழ்வாக எண்ணும்‌ நோக்கத்தால்‌ அல்ல என உணர்தல்‌. 
வேண்டும்‌. இல்லத்தில்‌ மங்கல நிகழ்ச்சிகள்‌ நிறைவேறுதல்‌. 
இப்பாடலின்‌.பாராயணப்‌ பலன்‌ ஆகும்‌. 


7 


மும்‌, ஒளிரும்‌ அமுதம்‌ நிறை சந்திரர்‌ கோடியணைந்தாலனைய 

திருமேனியழகும்‌ கொண்டு ஆலநிழலின்கீழ்‌ எளியேன்‌ காண 

வருவாய்‌, வந்து எனது இருள்‌ ல டம்‌ பரமானந்தக்கடலில்‌. . 
மூழ்கி விளையாட அருள்வாய்‌, 


(க-து) ஆனந்தக்‌ கடலில்‌ ல்‌ முழ்குமாறு வந்து 
காட்சி தருக. 

(கு-ரை)... வட்டவார்சடை - வட்டங்கொள்‌ சடையுடைய 
சித்தர்‌ ' ( திருவிளை - பதிகம்‌ - 5 ) மதமத்தம்‌ - கடுதாற்றத்தை 
யுடைய ஊமத்தை, மத்தம்‌ - தலைக்குறை. * கள்ளார்ந்த பூங்‌ 
கொன்றை மதமத்தம்‌ கதிர்மதியம்‌ உள்ளார்ந்த சடைமுடி 2 
( திருஞான -.2-49-1) அறிவுதிரியக்‌ காரணமானது என்ற 
பொருளும்‌ - மதமத்தம்‌ தருவதாய்‌ உணர்க, வனசம்‌ - தாமரை 
* வனச குறமகளை வந்தித்தணேவோனே ' (திருப்பு - 25 ) மந்த 
காசம்‌ - புன்சிரிப்பு, இருவடிகாது - பெருமை மிகு நீண்ட 
காது. உமையின்‌ பகுதியானதால்‌ தோட்டின்‌ பெருமை கனம்‌. 
சுட்டப்பட்டது. 

உயர்‌ புத்தகம்‌ :- 

“ ஏதமில்‌ பவித்திரம்‌ வலக்கர னிமைக்கப்‌. 
போதம்வரை புத்தக மிடக்கையது பொற்ப ”' 
- (திருவிளை, வேத. பொரு, 21.) 


அட்டணைப்பாதம்‌ !- கால்மேல்‌ காலிட்டு அமரும்‌ நிலை. 
தென்முகக்‌. கடவுளிள்‌ இவ்வற்புத அழகு 19-ம்‌ பதிகத்தில்‌ 
பின்னும்‌ அழகாகக்‌ கூறப்படும்‌, 


சித்தினுக்‌ கறிவுஞ்‌ செடங்களுக்‌ கசைவுமுன்‌ 
திருவருள்‌ கொடுக்கும்‌ மென்னும்‌ 
சித்தாந்த ருக்குலகில்‌ நன்றேது தீதேது 
சிறியரார்‌ பெரியவர்களார்‌ 
வைத்தபுகழ்‌ கூறுவோ ரார்பிறர்க ளார்பழியை 
'  வாய்மென்று திரிபவர்களார்‌ 
வணங்குவோ ரார்வணங்‌ கரதபே ரார்தம்மை 
வைததெவர்‌ வாழ்த்தின வரார்‌ 
கைத்திடும்‌ பகைஞரார்‌ உறவரார்‌ பொல்லாத 
கப்டரார்‌ நிட்கப்டரார்‌ 
காயம்‌ படைப்பாதி தொழிலுகளுக்‌ கயன தி 
காரணர்க ளார்ப்பிரபஞ்ச 


க 


கிர்த்திய மெலா ழநீ யென்றுசிறு நதைகொண்டு :: 3 

3 கம்பீர ராயிருப்பார்‌ ப்‌ 

கெங்காதர கெளரி பங்கா இரலிவரு 
கேதார நாத்குருவே. பி 


(பொ -ரை) கேதாரநாதகுருவே! 
களுக்கு. அறிவையும்‌ சடப்பொள்களு 
தருபவன்‌ நீயே என்னும்‌ கொள்கையுடை ல்‌ 
உலகில்‌ நன்று, என்பதும்‌ தீசிதன்பதும்‌ இல்லை. சிறியார்‌ - 
பெரியரென்ற பேதமில்லை. புகழ்‌ - பழி கூறுவோர்‌ எனப்பகரார்‌. 

்‌ வணங்குவோரையும்‌ வணங்காதோரையும்‌ எண்ணார்‌. வைத 
வாழ்த்தின பேர்களைக்கண்டு கொள்ளார்‌. கசப்புமிகுந்த பகை - 
உறவுக்காரர்களென்று கருதார்‌. வஞ்சனையுற்றவர்‌ - அற்றவர்‌ 
சான்ற பேதமில்லை. உடலைப்‌ படைத்தல்‌ முதலாகிய தொழிலு 
டைய பிரமன்‌ மூதலியோரைக்‌ காரணமாகக்ககுதி நோகார்‌. 
எல்லா வகைச்‌ செயலுக்கும்‌. நீயே காரணமாவாய்‌ என்று 
சிறுநகையோடு கம்பீரராயிருப்பார்‌. 


(௧ -து) எல்லாம்‌ உனது9 சயலென்‌ றிருப்பின்‌ துன்பமின்ப 
மில்லை. 


சித்தாந்தர்‌ - கொள்கையுடையோர்‌. 


* தீதும்‌ நன்றும்‌ பிறர்தர வாரா.. 


J நீர்‌ வழிப்படுஉம்‌ புணைபோல்‌ ஆர்‌உயிர்‌ 
முறைவழிப்‌ படுஉம்‌ என்பது திறவோர்‌ 
காட்சியின்‌ தெளிந்தனம்‌ ஆகலின்‌ மாட்சியின்‌ 
பெரியோரை வியத்தலும்‌ இலமே 
சிறியோரை இகழ்தல்‌ அதனினும்‌ இலமே” (புறம்‌ - 192): 
வைத்தபுகழ்‌ - நீலைத்தபுகழ்‌. பழியை வாய்மெல்லல்‌ - 
தூற்றுதல்‌. 'கைத்தீடும்‌ பகை - நினைத்த போதெல்லாம்‌ 
வெறுப்பைத்‌ தருதலால்‌ கைத்திடும்‌ என்ற அடை மிகப்‌: 
பொருத்தமாகிறது. 


தி ஆதவர்கள்‌ கோடியற்‌ புதமென்னவே யொளிர்‌ 
அகண்ட தேசோ ரூபமே 
அமுதசந்‌ திரரனந்‌ தங்கோடி யென இனைப்‌ 
பாற்று மொரு கருணேவெளியே 


ப்‌ 


எ வஞுபா ன ௭௩ தணகள எமுபசச-௧௨---- 


டாக்டர்‌. திரு. மு. அறம்‌ 
துணைவேந்தர்‌, கிராமியப்‌ பல்கலைக்கழகம்‌, காந்திகிராமம்‌. 


20 ஆண்டுகளுக்குமுன்னால்‌, அதாவது 1963 ஆம்‌ ஆண்டில்‌: 
நான்‌ சீன - இந்திய சமாதான யாத்திரையில்‌ கலந்து கொண் 
டேன்‌. பல நாடுகளைச்‌ சேர்ந்த அமைதி அன்பர்கள்‌, உலக: 
சாந்தி சேனையின்‌ சார்பாக, டில்லியிலிருந்து பாதயாத்திரை 
செய்தார்கள்‌. உத்திரப்‌ பிரதேசம்‌. பீகார்‌, வங்காளம்‌, அசாம்‌. 
மாநிலங்களில்‌ பிரயாணம்‌. செய்துவிட்டு. இறுதியில்‌ அசாமி” 
லுள்ள மைத்திரி ஆசிரமம்‌ என்ற நிலையத்தில்‌ தங்கியிருந்தோம்‌, 
வினோபா திறுவியஇந்த ஆசிரமம்‌ இமயமலை அடிவாரத்தில்‌ மிக 
அழகான சூழ்நிலையில்‌ அமைந்துள்ளது. 

சீனா செல்வதற்காக சீன அரசாங்கத்திற்கு . விண்ணப்பம்‌ 
செய்திருந்தோம்‌; சீன அரசின்‌ பதிலுக்காகக்‌ காத்திருக்கின்ற 
போது; யாத்திரைக்‌ குழுவின்‌ தலைவர்‌ திரு சங்கரராவ்‌ தேவ்‌ 
அவர்கள்‌ பிரதமர்‌ பண்டித நேருவைச்‌ சந்தித்துப்‌ பேசுவதற்‌ 
காக டில்லி சென்றார்‌. வினோபா அடிகளைச்‌ சந்தித்துப்‌ பேசுவ 
தற்காக நான்‌ யாத்திரைக்‌ குழுவின்‌ சார்பாக ஒரிசா சென்றேன்‌ 

வினோபா 'அட்பெ முது ஒரிசாவில்‌ சம்பல்பூர்‌ பகுதியில்‌ 
பாதயாத்திரை செய்து கொண்டிருந்தார்‌. நான்‌ அவர்களுடன்‌ 
மூன்று நாட்கள்‌ தங்கியிருந்தேன்‌. வினோபா முகாமில்‌ எங்கள்‌ 
சமாதான யாத்திரை பற்றிப்‌ பேசினோம்‌, யாத்திரை அனுப 
வங்கள்‌, யாத்திரை உறுப்பினர்களுடைய எண்ணங்கள்‌, சீன 
செல்வதற்கான முயற்சி, மற்றும்‌எதிர்காலத்திட்டம்‌ இவைகளைப்‌ 
பற்றியெல்லாம்‌ நான்‌ வினோபா அடிகளிடம்‌ எடுத்துச்‌ 
சொன்னேன்‌. 

வினோபா என்னிடம்‌ சொன்னார்‌: '' நீங்கள்‌ உலகஅமைதிக்‌ 
காக யாத்திரை செய்கிறீர்கள்‌. நானும்‌ அதே நோக்கத்துடன்‌ 
தான்‌ யாத்திரை செய்கிறேன்‌. என்னுடைய லட்சியமும்‌ உலக 
அமைதியே "”. 

மேலும்‌ வினோபா சொன்னது; '' நான்‌ செல்லும்‌ ஒவ்வொரு 
சிராமத்திலும்‌, மக்கள்‌ * உலகம்‌ வாழ்க - ஜெய்‌ ஜகத்‌ '” என்று 
முழக்கமி௫கிறார்கள்‌ ''. ்‌ 


குறிப்பு :- திருச்சி வானொலியில்‌ ஒலிபரப்பினது. அனுமதி: 
யுடன்‌ வெளிவிடப்படுகிறது. ட்‌ 


கணக வ களர்‌ எரா எரா 


திருச்சியில்‌ 
ஸீலநீ குருமகாசந்நிதானம்‌ அவர்கள்‌ 


தனுர்மாத வழிபாடு 
புலவர்‌ திரு. மு. வைத்தியநாதன்‌. தீகுச்சி. 


தருமபுர ஆதீனம்‌ 26 ஆவது குருமகாசந்நிதானம்‌ ஸ்ரீலஸ்ரீ 
சண்முக தேசிக. ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ தனுர்‌ 
மாத வழிபாட்டின்‌ பொருட்டுத்‌ தமது! ஆதீனத்‌ திருக்கோயில்‌ 
களில்‌ ஒன்றாகிய, திருச்சியை அடுத்த உய்யக்கொண்டான்‌. 
திருமலை, ஸ்ரீ உஜ்ஜிவநாதப்பெருமான்‌ திருக்கோயிலுக்கு, 1984 
ஆண்டு ஜனவரிமாதம்‌ முதல்நாள்‌ அன்று. காலை 11-30 மணி 
யளவில்‌. எழுந்தருளிப்‌ பெருமானை வழிபட்டு, அன்பர்கட்குப்‌ 
பிரசாதம்‌ வழங்கியருளினார்கள்‌. 


பின்னர்‌ நண்பகல்‌ ஒரு மணியளவில்‌. திருச்சியில்‌ உள்ள 
தமது ஆதீன அருள்நிலையங்களில்‌ ஒன்றாகிய ஸ்ரீ மெளனமடத்‌. 
திற்கு - எழுந்தருளிக்‌ கொலுக்காட்சி அளித்து, வழிபட்ட 
அடியார்கட்குத்‌ திருநீற்றுப்‌ பிரசாதம்‌ வழங்கினார்கள்‌. 

மாலை 5-30 மணியளவில்‌ ஸ்ரீ தாயுமானவர்‌ திருக்கோயில்‌ 


வழிபாட்டிற்கு எழுந்தருளியபோது ஸ்ரீ மெளனமடம்முகப்பில்‌ 
உள்ள ஸ்ரீ செல்வமுத்துக்குமாரசுவாமியை வழிபட்டார்கள்‌. 


அப்பொழுது ஸ்ரீ முத்துக்குமாரசுவாமி திருக்கோயிலில்‌, 
ஸ்ரீ குருமகாசந்நிதானம்‌ அவர்கள்‌ திருமுன்னிலையில்‌,. திருச்சி 
புறநகர்‌ ஆகிய விமான நிலையப்பகுதி7 - காமராஜ்‌ காலனி, 
௫.14. அடைக்கலசாமி என்ற கிறித்தவ சமயத்தைச்‌ சார்ந்த 
பாடகர்‌, தன்‌ குடும்பத்தாருடன்‌, இந்து சமயத்தில்‌ சேர்ந்து. 
இந்துப்‌. பெயர்‌ தாங்கி, இந்துவாக வாழ விருப்பம்‌ தெரிவித்து: 
வணங்கினார்கள்‌. 


ஸ்ரீலஸ்ரீ குருமகாசந்நிதானம்‌ அவர்கள்‌, அவர்களை நீராடி 
வரச்செய்து புனிதநீர்தெளித்து: ஏற்றுத்‌ திருநீறுவழங்கி ஆசீர்‌ 
வதித்து இந்துப்பெயர்‌ சூட்டினார்கள்‌. 


| 


கழ 


க ணன ணன 
அவர்கள்‌.பெயர்‌ பற்றிய விபரங்களாவன £₹- 
கிறித்தவப்‌ பெயர்‌ த இந்துப்‌ பெயா்‌ ' 


1. 1. KM. அடைக்கலசாமி 1. 18. மாரியப்பசாமி, 
2. இருதயமேரி 


ஸ்‌ மாரியமமாள்‌.. 
3 சகாயராஜ்‌ ( 5. 8.1. 0) ல கணபதி. ட்‌ 
4. குழந்தைரவி ( 3. 8௨.) அ கோபிநாதன்‌. 
5. பிரான்ஸிஸ்‌ ( V॥11- 8:84)... இராஜேஸ்வரன்‌. 
6. சந்தானம்‌ ( V1 - 88) io சரவணன்‌. 


ஸ்ரீலஸ்ரீ குறாமகாசந்நிகானம்‌ அவர்கள்‌, மலைமேல்‌ உள்ள 
ஸ்ரீ உச்‌ சிவிநாயகர்‌ பெருமானையும்‌, ஸ்ரீ தாயுமானவர்‌ பெருமானை 
யும்‌, ஸ்ரீ மட்டுவார்‌ குழலம்மையையும்‌ திருமுறை” வேதபாரா 
யணங்களுடன்‌ வழிபட்டு, இரவு எட்டு மணியளவில்‌, நூற்றுக்‌ 
கால்‌ மண்டபத்தில்‌ நடைபெற்ற திருநெறிய தமிழ்‌ இசை 
மன்றத்தின்‌ பதினோராவது ஆண்டு விழாவில்‌ கலந்து கொண்டு, 
திருமுறை. வாணாகளுக்குச்‌ சிறப்பு செய்து, அருளாசியுரை 
நிகழ்த்தினார்கள்‌. ட 


இரவு 11 மணியளவில்‌ மலைக்கோட்டை, சறுக்குப்பாதைத்‌ 
தெருவில்‌ உள்ள ஸ்ரீமுத்துமாரியம்மன்‌ திருக்கோயிலில்‌. 
வழிபாடு, நிகழ்த்தித்‌ தருமைக்கு எழுந்தருளினர்கள்‌. 


_—_. 


பார்வையாளர்‌ குறிப்பு 


தருமையாதீனம்‌ 
ஸ்ரீ கம்பகரேசுவரசுவாமி தேவஸ்தானம்‌, திருபுவனம்‌. 


தஞ்சை சிவஸ்தல அன்பர்கள்‌, தாய்மார்களூடன்‌, இன்று 
இத்தலத்தைத்‌ தரிசிக்கும்‌ வாய்ப்பு கிடைத்தது. மிகப்‌ பணிவன்‌ 
போடு பக்தர்களை கவரும்வகையில்‌, சிப்பந்திகள்‌, மானேஜர்‌, 
கண்காணிப்பாளர்‌ முதலிய எல்லோரும்‌ எல்லா மூர்த்திகளையும்‌ 
நன்கு தரிசனம்‌ செய்துவைத்தது எல்லோருடைய மனதையும்‌ 
பெருமகிழ்ச்சிக்குள்ளாக்குகின்றது. இந்த முறையில்‌ என்றும்‌ 
எல்லோர்க்கும்‌ நல்ல பக்தியை வளர்க்க தேவஸ்தானம்‌ உதவி 
செய்து சிறந்து வளாவதாகுக. 

சுவாமி குஹானந்தர்‌, 

ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம்‌, 


3—2—1984 திருப்பராய்த்துறை திருச்சி, 


ஸ்ரீலர்‌ கயிலைக்‌ குருமணியின்‌ 
சமுதாயப்‌ பணிகள்‌ 


வித்துவான்‌ திரு. கா. ம. கண்ணப்பன்‌ எம்‌. ஏ., 
தமிழாசிரியர்‌, ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ உயர்பள்ளி, தருமபுரம்‌. 


கயிலைக்‌ குருமணிகட்கு : 


பத்திப்‌ பெருமையை எத்திக்‌ கும்தரு 
முத்தித்‌ தலமதில்‌ உறைகின்ற 

சத்தித்‌ துணைகொளும்‌ பித்தன்‌ அருள்பெறு 
அத்தன்‌ கயிலைசற்‌ குருதேவா ! 

தித்திக்‌ கிறதொரு புத்தித்‌ தலமதில்‌ 
வைத்துக்‌ கவிதர அருள்நீ; வா 

தத்தித்‌ தளர்நடை இட்டுச்‌ சிறியஎன்‌ 
முத்துக்‌ கவிதையின்‌ பொருளாவாய்‌ ! 


தருமை 26 ஆம்‌ குருமணிகளின்‌ திருவடிகளுக்கு : 


நுதல்விழியை எங்கொளித்தீர்‌ ? சடைக்கு மேலே 
நுரைத்திருந்த கங்கையதும்‌ எங்கே காணோம்‌? . 
இதமளிக்கும்‌ மான்மழுவும்‌ எங்கே? தாகம்‌ 
இருக்குமிடம்‌ இயம்பிடுக; ஞானத்‌ தேவே ! 
பதமளிக்கும்‌ சிவமே எம்‌ பந்தம்‌ தீர்க்கும்‌ 
பரம்பொருளே ! பிறவிக்கு மருந்தே ! அன்பை 
நிதமளிக்கும்‌ அருட்குருவே ! சைவப்‌ பேறே ! 
நின்கமல மலர்ப்பாதம்‌ நினைந்து வாழ்வாம்‌. 


அவையோர்க்கு ௦ 


கவிதாஞ்‌ சலிசெய்வீர்‌ ! கண்ணப்பன்‌ வணங்குகிறேன்‌ ! 
அறிஞர்களே ! பெரியோரே! அவையத்தில்‌ கூடியுள்ள 
நண்பர்களே ! எல்லோர்க்கும்‌ நவில்கின்றேன்‌ வணக்கங்கள்‌. 
கயிலைக்‌ குருமணியின்‌ கவினார்ந்த தொண்டுகளைப்‌ 

பேசுகின்ற என்மொழியில்‌ பிழைபொறுக்க வேண்டுகிறேன்‌ ! 


"evs 
சமுதாயம்‌ - ஒரு சிந்தனை! 


சமுதாயம்‌ ! சமுதாயம்‌ ! பொல்லாத சமுதாயம்‌ ! 
பொல்லாத சமுதாயம்‌ பொறுப்பற்ற சமுதாயம்‌ 1 
ஏதோ இருக்கிறது...! எங்கேயோ போகிறது...!. 


தெய்வத்தை நம்பாமல்‌ தேவனையும்‌ எண்ணாமல்‌ 
பொய்வைத்து மூடும்‌ பொல்லாத சமுதாயம்‌ !. 


அமைதியே இல்லாமல்‌ அற்பமனம்‌ கொண்டலையும்‌ 
தமையறியா மக்களினம்‌ தழைக்கின்ற சமுதாயம்‌ ! 
ஆயுதக்‌ கலப்பைகளால்‌ அமைதிப்‌ பயிர்விளைக்கும்‌ 
ஊதாரிக்‌ கும்பல்‌ உலவுகின்ற சமுதாயம்‌ ! 
கல்விக்கும்‌ வழிகாணார்‌; கஞ்சிக்கும்‌ வழிகாணார்‌ 
செல்வம்‌ திரட்டுதற்கும்‌ சீரான வழிகாணார்‌ ! 
சோம்பேறித்‌ தனத்தாலே சுற்றித்‌ திரிகின்றார்‌ 
தாம்போகும்‌ போக்குத்‌ தமக்கே தெரியாதார்‌ ! 
ஊர்சுற்றித்‌ திரிகின்ற உதவாக்கரை; முரட்டுப்‌ 
பேர்பெற்றுத்‌ திரிகின்ற பேதையர்கள்‌ கூவிந்துள்ளார்‌ 
நியாயம்‌ தருமவழி நிகண்டினிலே வைத்துவிட்டார்‌ 
சாயம்‌ வெளுக்கின்ற சண்டாளர்‌ சமுதாயம்‌ ! 


கட்டிய மனைவிக்கோ கந்தலுடை ! போலிநகை ! 
பட்டும்‌ பவழமதும்‌ பல்லிளிக்கும்‌ பாவைக்கு ! 
முன்னாலே மரியாதை ! முதுகின்பின்‌ கேலிநகை ! 
சொன்னாலே வெட்கமிது ! தரங்கெட்ட சமுதாயம்‌ ! 
பிஞ்சு களும்பழுத்துப்‌ பேயாட்டம்‌ ஆடுவது 
நஞ்செனவே பரவிவிட்ட நாராசச்‌ சமுதாயம்‌ ! 
தம்பவைத்துக்‌ கழுத்தறுக்கும்‌, நட்டாற்றி லேதள்ளும்‌ 
வம்பர்களின்‌ கைவலுத்த வக்கற்ற சமுதாயம்‌ ! 
(சமுதாயம்‌ ! சமுதாயம்‌ ! பொல்லாத சமுதாயம்‌ ...... 1) 


கைபிடித்து ஒருபிள்ளை களைத்து நடந்துவரும்‌ ! 
இடுப்பினிலே ஒருபிள்ளை 'இளைத்துச்‌ சிறுத்திருக்கும்‌ ! -: 
வயிற்றில்‌ ஒருபிள்ளை வற்றி வளர்ந்துவரும்‌ ! 
முன்னாலும்‌ பின்னாலும்‌ மூக்கொழுகும்‌ சந்ததிகள்‌ ! 
இன்னுமொரு பிள்ளைக்கு இளித்தபடி அச்சாரம்‌! 
சமுதாயம்‌ ! சமுதாயம்‌ ! பொல்லாத சமுதாயம்‌ ! 


தண்ணீர்‌ படும்பாடோ, தண்ணீர்‌ படும்பாடு ! 
கண்ணீரில்‌ சாகின்ற கணக்கற்ற குடும்பங்கள்‌ ! 


TTT க பவப்‌ வவைவ வை அனைய ய வ்‌ 


போதை தலைக்கேறிப்‌ போகின்ற வழியெல்லாம்‌ ' 

கவிதை மணம்நாறிக்‌ கமழ்கின்ற சமுதாயம்‌ ! 

இவ்வாறு முதுகொடிந்து நிற்கும்‌ சமுதாயச்‌ 

சிந்தனையால்‌ வாடிச்‌ சிறகிழந்து நின்றேன்நான்‌. 
குருமணியைக்‌ கண்டேன்‌ ! 

நள்ளிரவு! மழைக்காலம்‌ ! தவளைஓவி ! பறவையினம்‌ 
மெள்ள உறங்கியது 1 - மெதுவாக - அசைந்துவரும்‌ 
கொள்ளை அழகுமிக்க கயிலைக்‌ குருமணியைக்‌ 

கண்டேன்‌ ; ஆம்‌ ! உதித்துவந்த கற்பனையில்‌ நான்கண்டேன்‌- 
பேச்சிழந்து நின்றேன்‌ ! பேதை அறிவழிந்தேன்‌ ! 
மூச்சிழக்கும்‌ முன்னே முறுவலித்து நின்றார்கள்‌ ! 

“ கண்ணப்பா ! என்னப்பா ! கற்பனையில்‌ இருக்கின்றாய்‌ ! 
சொல்லப்பா ! அஞ்சாதே ! சோகம்‌ உனக்கெதற்கு ? ” 
நான்‌ சொன்னேன்‌... ..- ழ்‌ 

“சுவாமி! சமுதாயம்‌, சாக்கடைபோல்‌ ஆகிறதே ! 

சீர்திருத்த வேண்டாவா ! செப்புங்கள்‌ ”” என்கின்றேன்‌ ! : 
குருமணிகள்‌ அருள்கின்றார்‌...... 

எண்ணிப்பார்‌, உன்னிப்பாய்‌ ! எத்தனை நாம்‌ செய்துள்ளோம்‌ 
ஏதேதோ மயக்கத்தால்‌ இங்குவந்து உளறுகிறாய்‌ ! 


துதித்து மொழிகின்றேன்‌ ௦ 

தேவே ! திருக்கயிலைத்‌ திகழ்சிவமே! அருளொளியே ! 
பாவியேன்‌ பிழைபொறுப்பீர்‌ ; பகர்கின்றேன்‌ ; தொண்டுகளை! 
பொன்னிறத்துப்‌ பெருகொளியே ! பொக்கிடிமே ! சைவஒளி 
மின்னுகின்ற மதிக்கொழுந்தே ! சமுதாயம்‌ செழிப்பதற்குக்‌ 
கல்வி - பக்திமணம்‌ கலந்திருக்க வேண்டுமென்று 

கல்லூரி - பள்ளிகளைக்‌ கருத்திசைய அமைத்தீர்கள்‌ ! 
தமிழ்மொழியும்‌ வடமொழியும்‌ தழைப்பதற்குக்‌ கல்லூரி 
அமைத்து மனங்களித்த அற்புதத்தை என்‌என்பேன்‌ ! 
ஈடில்லாக்‌ கொடையாலே இன்னருளின்‌ திறத்தாலே 

தருமை ஞானத்தாய்‌ தன்பெயரில்‌ அமைவித்த 

பெருமை வளஞ்சேர்க்கும்‌ - மகளிர்க்குக்‌ கல்லூரி 

மயிலாடு துறைவிளங்கும்‌ மாட்சிமையை மறப்போமா ! 
படிப்பறிவும்‌ பட்டறிவும்‌ பாரில்‌ மனிதகுலம்‌ 

துடிப்பாக வளர்தற்குத்‌ துணையாகும்‌ ஜீவன்கள்‌ ! 

ஜீவஒளி சேர்த்தீர்‌ ! சிவஒலியும்‌ சேர்த்தீர்கள்‌ ! 

குருமணிகள்‌ தலையசைக்க - கும்பிட்டு நின்றேன்நான்‌ ! 


குருஞான சம்பந்தர்‌ குலவு திருப்பேரால்‌ 
பெருகும்‌ படிப்பறிவுப்‌ பெட்ட்கமாம்‌ கூடங்கள்‌ ! 


இல்லை இல்லைநும்‌ அத்யாய ஏடுகளில்‌ ! 
திருக்குறளும்‌ திருமுறையும்‌ - சமுதாயச்‌ சீர்மைகளைப்‌ 
பெருக்கும்‌ என்றெண்ணி வெளியிட்டுத்‌ தந்தீர்கள்‌ ! 
சரித்திர ஏடுகளும்‌ விஞ்ஞான வெளியீடும்‌. 

சிறக்க உதவியமை சிந்தனையில்‌ தித்திக்கும்‌ ! 

சமயப்‌ பிரசாரத்தால்‌ சமுதாயம்‌ திருந்தும்ளஎன - 
சென்னை நகரத்தில்‌ சீர்மிக்க சைவத்தை 

பரப்பி மகிழ்வித்த பணியினை நாம்‌ மறப்போமா ! 
அன்றே சத்துணவு ஆரம்பம்‌ திருமடத்தில்‌ ! 
உண்ண உணவில்லாச்‌ சிறுவர்க்கும்‌ ஏழைகட்கும்‌ 
அன்னம்‌ பாலித்த அருமைகளோ ஏராளம்‌ ! 
குருமணிகள்‌ தலையசைக்க - கும்பிட்டு நின்றேன்‌ நான்‌. 


அரை ஆடையாக அரையாடை தரித்தமையால்‌ 
புரையோடிப்‌ போனவர்க்குப்‌ புத்தாடை நிதியங்கள்‌ ! 
போலிப்‌ புகழ்வேண்டாப்‌ புனிதமனப்‌ பெட்டகமே! 

“ தாலிக்குத்‌ தங்கம்‌ * அன்றைக்கே தந்தீர்கள்‌ ! 
பட்டாடை, திரவியங்கள்‌ பல அளித்துத்‌ திருமணங்கள்‌ 
எத்தனையோ நடந்திடநீர்‌ இனிய வழிகாட்டியதை 
நெஞ்சம்‌ மறந்திடுமோ 2 நின்மலனே ! வணங்குகிறேன்‌ 
இனிய தமிழ்ப்‌ புலவர்க்கு ஈடி லாப்‌ பட்டங்கள்‌: 
அமைய அளித்தீர்கள்‌ ! அத்தனையும்‌ மறப்போமா ? 
கிறித்தவரின்‌ போற்றுதல்கள்‌ ! இசுலாமியர்‌ மாலை ! 
வேதாந்தம்‌ பேசிடுவோர்‌ வித்தாரப்‌ புகழாரம்‌ 
அத்தனையும்‌ கொண்ட அருமைக்‌ குருமணியே ! 
பக்தியிலாச்‌ சமுதாயம்‌ பாழாகும்‌ என்பதனால்‌ 
எத்தனையோ திருக்கோயில்‌ குடமுழுக்குச்‌ செய்தீர்கள்‌ ! 
உண்பதற்கு நல்லுணவும்‌ உடுப்பதற்கு ஆடைகளும்‌ 
இருக்க ஒகுவீடும்‌ மருத்துவமும்‌ வசதிகளும்‌ 

தேவை என உணர்ந்த தெய்வதமே ! வணங்குகிறேன்‌ 
குருமணியே !. நுங்கள்‌ குறைவற்ற பணிகள்‌ தமை 
விரிவாகச்‌ சொல்லும்‌ வித்தை தெரியவில்லை ! 


ஏதோ தொகுத்துச்‌ சொல்லிவிட்டேன்‌ என்றேன்‌ நான்‌ 
குருமணிகள்‌ எனைக்கண்டு மூறுவலித்து அருளியது 

“ எத்தனைதான்‌ தொண்டு செய்தாலும்‌ இவ்வுலகில்‌ 
அத்தனையும்‌ மணக்க அருள்வேண்டும்‌ 1 அருள்வேண்டும்‌! ' 
கடமைகளைச்‌ செய்திடுங்கள்‌ ! காலம்‌ சிறந்துவரும்‌ ! 
தருமம்‌ வளர்த்திடுங்கள்‌ ! தரமும்‌ உயர்ந்துவீடும்‌ ! 
இறையருளால்‌ எல்லாம்‌ இனிதாக இருக்கட்டும்‌ ! 
என்றார்கள்‌ பின்னர்‌ சொல்லிக்‌ கொடுத்தார்கள்‌ 

* சமுதாயம்‌... சமுதாயம்‌...... தரமான சமுதாயம்‌ 
தரமான சமுதாயம்‌... தனியான சமுதாயம்‌ ! 

ஆமாம்‌ ! நானும்‌ சொன்னேன்‌ 

சமுதாயம்‌... சமுதாயம்‌... தரமான சமுதாயம்‌ ! 
தரமான சமுதாயம்‌... தனியான சமுதாயம்‌ ! 

அன்பில்‌ நிறைகிறது ! அருளில்‌ வளர்கிறது ! 


ஆ 


சிவப்பிரகாசம்‌ 


= 


முதல்நூலான சிவஞானபோதம்‌ வழிநூலான சிவஞான - 
சித்தியார்‌ என்ற இரண்டு நூல்களின்‌ பொருள்‌ இனிது விளங்கு 
தற்கு இதனைச்‌ சார்பு நூலாய்‌ எழுதினர்‌ உமாபதி சிவாசாரியார்‌. 
இந்நூல்‌ நூறு விருத்தங்களைக்கொண்டுள்ளது. இது ** தன்னை 
ஓதியுணர்ந்த பக்குவர்‌ அறிவில்‌ சிவம்‌ பிரகாசித்தலின்‌ சிவப்‌ 
பிரகாசம்‌ '* என்னும்‌ பெயர்த்தாய்‌ நிலவும்‌ சித்தாந்த நூல்‌. 
இந்த நூலுக்கு இரண்டு உரைகள்‌ உள்ளன. அவற்றுள்‌ ஒன்று 
மதுரைச்‌ சிவப்பிரகாசர்‌ இயற்றியஉரை. மற்றொன்று திருவாவடு 
துறை மடத்தைச்‌ சேர்ந்த நல்ல சிவதேவரின்‌ சிந்தனை உரை. 
சிவப்பிரகாசத்தை இயற்றிய உமாபதி சிவாசாரியார்‌ தில்லைவாழ்‌ 
அந்தணருள்‌ ஒருவராவர்‌. இவர்‌ வடமொழி, தமிழ்‌ என்ற 
இரண்டு மொழிகளையும்‌ நன்கு பயின்றவர்‌. பழமை என்ற. 
காரணத்தால்‌ ஒரு நூல்‌ நல்லதென்றும்‌, புதுமை என்ற காரணத்‌ 
தைக்கொண்டு ஒன்று தீது என்றும்‌ கூறுதல்‌ தவறு என்பதனை, 


“ தொன்மையவாம்‌ எனும்‌எவையும்‌ நன்றாகா இன்று 
தோன்றியநூல்‌ எனும்‌எவையும்‌ தீதாகா "' 


என்று ஆசிரியர்‌ இந்நூலின்‌ பாயிரத்தில்‌ விளக்கியுள்ளார்‌. 
rr 


ஜோதிஷம்‌ திரு. 4. இராசமாணிக்கம்‌ 
ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ நடுநிலைப்பள்ளி, திருப்பனந்தாள்‌. 
(குத்ரோத்காரினா: மாசிமீ 1௨ முதல்‌ 90௨ முடிய) 
(182-1984 முதல்‌ 18௨8-1984 முடிய ) 


ஸ்ரீராத்ரோத்காரினா? மாசிமீ 1௨ திருவாதிரை நக்ஷத்திரம்‌ 
பத்திரை கரணம்‌ கூடிய காலத்தில்‌ ரூரிய உதயம்‌ முதல்‌” 
5 நாழிகை 49 வினாடிக்கு மீன லக்கினத்தில்‌ ஸ்ரீ உலகரட்சகரான 
சூரியபகவான்‌ உலக சுபிட்சார்த்தத்தை முன்னிட்டு மகர ராசி 
யிலிருந்து கும்ப ராசி சங்கிரமணமாக மாசிமாதப்‌ பிரவேசம்‌ 
செய்தருள்கின்றார்‌. அன்று. விஷ்ணுபதி புண்ய காலமாகும்‌. 
சங்கிரண கால. கிரகஸ்திதியின்‌ பலனாவது உலகில்‌ எங்கும்‌. 
வளமிகுந்த பிரதேசங்களிலிருந்து [உணவு தானியங்கள்‌, 
வியாபாரப்‌ பயிர்களில்‌ விருத்தி ஏற்பட்டு. பிரஜைகளின்‌ 
தேவைக்கு வந்து சேரும்‌. இயந்திரத்தொழிற்சாலைகளில்‌ நாகரீக. 
வாழ்க்கைக்குரிய பொருட்கள்‌ உற்பத்தி அதிகரித்து வரும்‌ 
உலகநாடுகளில்கூட்டு இயக்கமாகத்கொழிற்சாலைகள்‌ ஏற்பட்டு: 
பிரஜைகளுக்கெல்லாம்‌ ஜீவனோபாயம்‌ ஏற்படும்‌. தேசங்களில்‌. 
ஆன்றோர்களால்‌ சிவ புண்ணிய கைங்கர்யங்கள்‌ தர்மங்கள்‌. 


நடந்து கொண்டிருக்கும்‌. ஈஸ்வரானுக்கிரகத்தினால்‌ நல்லோர்‌ 
பலர்‌ சமூகசேவைக்குக்கர்த்தாவாகிவந்து நெறியுடன்‌ செயலாற்‌ 
துவர்‌. தேசங்களில்‌ ஆளுநர்கள்‌ ' நீதியாக ஆட்சிபுரிந்து 
பிரஜைகளை இரட்சிப்பார்கள்‌. 


உலகில்‌ உள்ள திருமடங்கள்‌ ஆசாரிய பீடங்களில்‌ ஈஸ்வர 
கட்டளையில்‌ அவ்தாரமாகி வந்து ஈசுவரனையே பூசிக்கின்ற 
பாக்யத்தில்‌ திருவீற்றிருக்கின்ற சிவஞானகுருமகான்கள்‌ 
குருமகாசந்நிதானங்கள்‌ உலகத்துக்கு சிவபரம்‌ பொருள்‌ பற்றி 
தம்‌ திருவாய்‌ மலர்ந்து இயம்பியும்‌, உலகில்‌ எங்கும்‌ சிவசமயம்‌ 
பரவ கிளைமடங்கள்‌ நிறுவி சிஷ்ய கோடிகளை அதற்குக்‌ கர்த்தா 
வாக நியமித்தும்‌அவை தழைத்தோங்க அனுக்கிரகம்செய்தருளு 
வார்கள்‌. தேசங்களில்‌ எங்கும்‌ தேவாலயங்களில்‌ . நித்தியம்‌ 
ஆறு காலபூசைகள்‌, விசேஷ சிவன்ராத்திரி பூசைகள்‌ நடை 
பெறும்‌. உலகில்‌ க்ஷேமம்‌ நிலவும்‌. எல்லா பிரஜைகளும்‌ 
சிவதரிசனம்‌ செய்து சிவனருள்‌ பெற்று உயர்‌ வாழ்க்கை 
நடத்துவர்‌. 


1. மேஷம்‌ :- அசுவதி - பரணி. கார்த்திகை- 1 
(சு.சே.சோ.லா.-லி.லு.லே.லோ.- அ.) 


மேஷ ராசி 9 பாதங்களும்‌ சுபமானபலனைத்‌ தரும்‌. கும்படு 
அபிவிருத்தியில்‌ பணவருமானங்கள்‌ கணிசமாக வந்துசேரும்‌. 
வித்வத்துவம்‌ கலைத்துறைகளில்‌ பிப்ரவரி 19 ட முதல்‌ விசேஷ 
நன்மைகளும்‌ உத்யோகத்தில்‌ உயர்பதவியும்‌ தரும்‌. மனை 
வாகனப்‌ பிராப்த்தி மார்ச்சு 11 உக்கு நல்லவை ஏற்படும்‌: 
மனைவியின்‌ இரத்தபித்தநலிவுகள்‌ குணமாகும்‌. பிப்ரவரி 13, 14: 
19, 20, 21, 22, 28, 29 மார்ச்சு 1, 2, 9, 6, 7, 8, 11, 12 தேதிகளில்‌ 
தனாதாயம்‌, ஜெயம்‌, ஊக்கம்‌, அரசகெளரவம்‌ ஏற்படும்‌, 
பிப்ரவரி 29, 24, 25, தேதிகள்‌ சந்திராஷ்டம்‌. மற்ற:தேதிகளில்‌ 
மந்திம பலன்‌ தரும்‌. 


2, ரிஷபம்‌ :- கார்த்திகை $- உரோகிணி - மிருகசீர்ஷம்‌ 1 . 
(இஊ.ஏ.ஓ.வவி, வூ அவே, வோ.) 


ரிஷப ராசி 9 பாதங்களும்‌ சுபமான. பலனைக்தரும்‌. குடும்ப 
அபிவிருத்தியில்‌ கணிசமாகப்‌ பணவருமானங்கள்‌ வந்துசேரும்‌, 
பிப்ரவரி 17 உக்கு மேல்‌ எழுத்துமுல. விஷயங்களில்‌. அரசாங்க 
விகிதங்களில்‌ நல்லன ஏற்பட்டு வரும்‌. எல்லாக்காரியங்களும்‌ 
புத்திசாதுரியத்தால்‌ நடந்து கொண்டிருக்கும்‌. இயந்திரசாதனங்‌ 
களில்‌ அபிவிருத்தி பலன்‌ ஏற்படும்‌. தாரபுத்திரர்களின்‌ 


Rw re பட. | 1 மவத்து ்‌ ஷோ 


செளக்கியம்‌ நன்றாக இருந்துவரும்‌, பிப்‌, 5 16, 21, 22, 
24, 5, மார்ச்சு 1, 2, 3; 4.5, 9, 10, 15 'களில்‌  தனாதாய। 
நல்ல சேதிவருதல்‌, ஸ்திரசம்பத்து ஏற்படுதல்‌; ஜெயம்‌ முதலிய 
நற்பலன்கள்‌ ஏற்படும்‌. பிப்ரவரி 26, 27, தேதிகள்‌ சந்திராஷ்‌ 
மமம்‌. மற்ற தேதிகளில்‌ மத்திம பலன்‌: ஏற்படும்‌. 


3. மிதுனம்‌ :- மிருகசீர்ஷம்‌ $- திருவாதிரை “புனர்பூசம்‌ 2 
(கா.கி.-கு.௧.ஸ. ச்சா.- கே. கோட ஹ. ) 


மிதுன ராசி 9 பாதங்களும்‌ மிச்சிரபலனாக தடகள குடும்ப 
அபிவிருத்தியில்‌ தனவருமானம்‌ வந்து கொண்டிருக்கும்‌. அடிக்‌ 
கடி அவசியச் செலவினங்களும்‌ ஏற்படும்‌.சகோதரருக்குஉயர்வு 
ஏற்படும்‌. வீடு வாகனங்களில்‌ நல்லன ஏற்பாடு. நடக்கும்‌, 
வயிற்றில்‌ அழற்சி போன்ற நலிவு ஏற்பட்டு உடன்‌ வைத்தியத்‌ 
தால்‌ குணமாகும்‌. தாம்பத்தியவாழ்வில்‌  ௬ுமுகம்‌ நிலவும்‌ 
பிப்ரவரி 19, 14, 15, 17, 18, 23, 24, 25, 26, 27, மார்ச்சு 4, 5, 6, 7, 
8, 11, 12, தேதிகளில்‌ தனாதாயாதி. நற்பலன்களையளிக்கும்‌* 
பிப்ரவரி 28, 29. தேதிகளிள்‌ சந்திராஷ்டமம்‌. மற்ற தேதிகளில்‌ 
மத்திம பலன்‌ தரும்‌. 


4. கடகம்‌ :- புனர்பூசம்‌ 1-பூசம்‌ - ஆயில்யம்‌. 
(ஹி. - ஹு. ஹே.ஹோ.ட.-டி.டு. டே. டோ. ) 


கடக ராசி 9 பாதங்களும்‌ மிச்சிர பலனாகவே நடக்கும்‌. 
குடும்பாபி விருத்தியில்‌ பண வருமானம்‌ வரும்‌. வித்வத்துவம்‌ 
கலைத்துறைகளில்‌ நற்பலன்தரும்‌. பிப்ரவரி28உ க்கு அரசாங்கத்‌ 
தொடர்புள்ள விஷயங்களில்‌ அனுகூலம்‌ . ஏற்பட்டுவரும்‌. 
மார்ச்சு 10உக்கு மேல்‌ கட்டடம்வாகனங்களில்‌ நல்லன ஏற்படும்‌. 
தார செளக்கியம்‌ புத்திரர்களின்‌ செளக்கியம்‌ நன்றாக இருந்து 
வரும்‌. பிப்ரவரி 15, 16, 19, 20, 26, 27, 28, 29 மார்ச்சு 6, 7, 8, 9.. 
10, 13 தேதிகளில்‌ தனாதாயாதி, காரியானுகூலம்‌, அரசகண்யம்‌ 
ஆகிய நற்பலன்‌ தரும்‌. மார்ச்சு 1, 2, 3 தேதிகள்‌ சந்திராஷ்டமம்‌, 
மற்ற தேதிகளில்‌ மத்திம பலன்‌ தரும்‌. 


5: சிம்மம்‌ :- மகம்‌ -பூரம்‌- உத்திரம்‌ ₹. 
i (ம.மி.மு.மே.-மோ.ப. டி.டு: -டே.) 
சிம்ம ராசி பாதங்களும்‌ மிச்சிர பலனாக நடக்கும்‌. குடும்ப 
அபிவிருத்தியில்‌ தன வருமானம்‌ நல்ல விதத்தில்‌ வந்துசேரும்‌. 
வித்வத்துவம்‌ கலைத்துறைகளில்‌ நல்லோர்‌ பிரபலஸ்தர்களால்‌ 
போற்றப்படுதல்‌ ஆகும்‌. கட்டடம்‌ வாகனங்களில்‌ பழயன 


சீர்திருத்தம்‌ ஆகும்‌. எல்லா காரியங்களையும்‌ திட சித்தமாக 
நடத்திக்‌ கொண்டிருக்கும்‌. தாரபுத்திரர்களின்‌ நலம்‌ நன்றாக. 
இருந்துவரும்‌. பிப்ரவரி 18, 14, 17, 18, 21, 22, 28, 29மார்ச்சு 1, 2, 
3, 9, 10, 11, 12 தேதிகளில்‌ தனாதாயாதி நற்பலன்களையளிக்கும்‌ 
மார்ச்சு 4, 5 தேதிகள்‌ சந்திராஷ்டமம்‌. மற்ற தேதிகளில்‌ மத்திம. 
பலன்‌ தரும்‌, 2 


6. கன்னி :- உத்திரம்‌2- ஹஸ்தம்‌ - சித்திரை ர்‌ 
(டோ, ப. பி.-பு. ஷ. ண.ட.- பே. போ. ) 


கன்னியாராசி 9 பாதங்களும்‌ சுபபலனுக நடக்கும்‌. குடும்ப: 
அபிவிருத்தியில்‌ கணிசமாக பண வருமானம்‌ வந்துசேரும்‌, 
வித்துவத்துவம்‌ கலைத்துறைகளில்‌ உத்தியோக ததில்‌ பிப்ரவரி: 
19௨ முதல்‌ நல்ல வாய்ப்புகள்‌ பதவி உயர்வுகள்‌ ஏற்படும்‌. 
முன்பு வரவேண்டிய பொருள்கள்‌ கைக்கு வந்துசேரும்‌. பூமி 
பிராப்தியில்‌ மாதக்கடைசியில்‌ நல்லன ஏற்பட்டுவரும்‌. தாரபுத்‌ 
திரர்களின்‌ செளக்கியம்‌ நன்றாக இருந்துவரும்‌. பிப்ரவரி 13, 14.- 
15, 16, 19:20, 23, 24, 25 மார்ச்சு 2, 3, 4, 5, 11, 12, 13 தேதிகளில்‌ 
தனாதாயம்‌, அரசாங்க நற்செய்தி வருதல்‌, ஜெயம்‌ ஆகிய 
நற்பலன்கள்‌ ஆகும்‌. மார்ச்சு 6, 7, 8 தேதிகள்‌ சந்திராஷ்டமம்‌. 
மற்ற தேதிகளில்‌ மத்திம பலன்தரும்‌. 
7. துலாம்‌:- சித்திரை$ - சுவாதி- விசாகம்‌ $ 

(ர.ரி.-௬. ரே. ரோ. தா.- தி.து. தே.) 

துலாராசி 9 பாதங்களும்‌ மிச்சிரபலனாக நடக்கும்‌. குடும்ப: 
அபிவிருத்தியில்‌ நல்ல தனவருமானம்‌ வரும்‌. அக்கம்பக்கத்‌ 
தவர்‌ கோள்‌ வார்த்தைகளால்‌ பாதிப்புகள்‌ வரினும்‌. உடன்‌ 
சரி செய்தல்‌ ஆகும்‌. வீடு வாகனங்களில்‌ நல்ல செள 
கரியம்‌ இருந்துவரும்‌. புத்திரனுக்கு நல்ல செளகரியங்களை 
உண்டு பண்ணும்‌. தாம்பத்திய வாழ்வில்‌ சுமுகம்‌ நிலவும்‌. ' 
பிப்ரவரி 15, 16, 17, 18, 21, 22, 26, 27 மார்ச்சு 9, 10 தேதிகள்‌ 
சந்திராஷ்டமம்‌. மற்ற தேதிகளில்‌ மத்திமபலன்‌ தரும்‌. 
8. விருச்சிகம்‌ :- விசாகம்‌ ₹- அனுஷம்‌ - கேட்டை. 

(தோ.- ந. நி.நு. நே. -நோ. ய. யி.யு. ) 

விருச்சிகராசி 9 பாதங்களும்‌ நற்பலன்‌ தரும்‌. குடும்பாபி” 

விருத்தியில்‌ நல்ல தனவருமானம்‌ வரவாகிக்‌ கொண்டிருக்கும்‌ 


பொன்மணி பூஷணம்‌ தரும்‌. வீடுவாகனங்களில்‌ நவீன அமைப்‌ 
பும்‌ நல்ல அனுபோகமும்‌ ஏற்படும்‌. தாரபுத்திரர்களின்‌ சுகம்‌. 


ர கறத TE 


நன்றாக இருந்துவரும்‌. பிப்ரவரி 17, 18, 19, 20, 23, 24, 28, 29: 
மார்ச்சு 1, 6,7, 8, 9, 10 தேதிகளில்‌ தனாதாயம்‌, காரிய ஜெயம்‌, 
மகிழ்ச்சிதரும்சம்பவங்கள்‌ ஏற்படும்‌. பிப்ரவரி 13, 14 மார்ச்சு 11,. 
12 தேதிகள்சந்திராஷ்டமம்‌. மற்றதேதிகளில்மத்திமபலன்‌ தரும்‌. 


9. தனுசு :- மூலம்‌ - பூராடம்‌- உத்திராடம்‌ $ 
(யே,யோ. பா.பி. - பு.த.ப.ட. - பே.) 


தனுர்ராசி 9 பாதங்களும்‌ சுபமான பலனைத்தரும்‌. குடும்ப: 
அபிவிருத்தியில்‌ பணவருமரனம்‌ கண்யத்திற்கு ஏற்ப வந்து 
“சேரும்‌. வஸ்திரம்‌ இரத்தினபைரணம்‌ தரும்‌. வீடுவாகனபிராப்த்தி 
யில்‌ நல்ல செளகரியம்‌ தரும்‌. மார்ச்சு 10௨ க்கு ஆண்மகவு 
ஒன்று உண்டாகும்‌. வித்தியா வியாபாராதி கலைத்துறைகளில்‌. 
ஓர்‌ ஓப்பந்தம்‌ ஏற்படும்‌. அதிகசிரத்தை மேற்கொண்டு ஏற்றுக்‌ 
கொண்ட காரியங்களை நடத்துதல்‌ஆகும்‌. தாம்பத்தியவாழ்வில்‌: 
சுமுகம்திலவும்‌. பிப்ரவரி 13, 14, 19, 20, 21, 22, 25, 27, மார்ச்சு 1, 
2, 3, 10, 11,12 தேதிகளில்‌ தனாதாயாதி நற்பலன்‌ களையளிக்கும்‌: 
பிப்ரவரி 15, 16 மார்ச்சு 13 தேதிகள்‌: AIA மற்ற: 
தேதிகளில்‌ மத்திம பலன்‌ தரும்‌. 


10. மகரம்‌;- உத்திராடம்‌ - திருவோணம்‌ - அவிட்டம்‌ $ 
(போ. ஜ.ஜி.-கி.குகேகோகா.கி-) 


மகர ராசி 9 பாகங்களு மிச்சிர பலனாகநடக்கும்‌. குடும்பாபி' 
விருத்தியில்‌ பணவருமானம்‌ கணிசமாகவரும்‌. அதற்கேற்ப 
தர்மகாரியங்களில்‌ செலவினங்களும்‌ ஏற்படும்‌. வீடு வானங்‌ 
களில்‌ தல்ல செளகரியம்‌ இருந்து வரும்‌, புத்திரி அல்லது 
பெளத்திரிக்கு சுபம்‌ ஏற்படும்‌. ஜீவனோபாயங்களில்‌ நல்லன. 
ஏற்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌. தாம்பத்திய' வாழ்வில்‌ சுமுகம்‌ 
நிலவும்‌. பிப்ரவரி 13, 14, 15, 21, 22, 23, 24, 25, 29, மார்ச்சு 4, 5... 
11, 12, 13 தேதிகளில்‌ தனாதாயாதி நற்பலன்களையளிக்கும்‌. 
பிப்ரவரி 17, 18 தேதிகளில்‌ சந்திராஷ்டமம்‌. மத்திம பலன்‌ தரும்‌: 


11. கும்பம்‌:- அவிட்டம்‌ $-சதயம்‌ - பூரட்டாதி $ 
(கு.கே,-கோ.ஸ. ஸி. ஸு. -ஸே. ஸோ. தா.) 


கும்ப ராசி 9 பாதங்களும்‌ மிச்சிரபலனாக நடக்கும்‌. குடும்ப 
அபிவிருத்தியில்‌ நல்ல தனவருமானங்களை ஏற்படுத்தும்‌... 
அவசியமாக சுபச்‌ செலவுகளும்‌ ஆகும்‌. புத்திரர்‌ மனைவி இவர்‌ 
களின்‌ நலன்களுக்கு முதலீடு செய்யும்‌. வீடு வாகனங்களில்‌: 
நல்ல செளகரியம்‌ இருந்துவரும்‌. எல்லா காரியங்களையும்‌ மூன்‌ 


்‌ ; | 
வரையறுத்துள்ள படிக்கு: நடத்துதல்‌ :ஆகும்‌. பிப்ரவரி 15, 16, 
17,18, 23, 24,.25 மார்ச்சு. 2, 3,6,7, 8, 13 தேதிகளில்‌ விசேஷ 
தனலாபம்‌, ஜெயம்‌, உற்சாக சம்பவம்‌. ஏற்படும்‌. பிப்ரவரி: 19, 
20 தேதிகள்‌ சந்திராஷ்டமம்‌. மற்ற தேதிகளில்‌ மத்திம பலன்‌ 
தரும்‌. 


12. மீனம்‌:-. பூரட்டாதி? - உத்திரட்டாதி - ரேவதி. 
( தி.-து. ஸ.ச.த. - தே. தோ. ௪. சி.) 


மீன ராசி 9 பாதங்களும்‌ மிச்சிரப்பலனாக நடக்கும்‌. குடும்ப 
அபிவிருத்தியில்‌ தன வருமானங்களில்‌ மந்தஸ்திதியில்‌ தோன்றி 
னும்‌ முக்கிய பிரச்சனைகளுக்கு பணம்‌ வந்து: சேரும்‌. வித்தியா 
வியாபாராதிகளில்‌ விளம்பரம்‌ முதலியவற்றில்‌ பணம்‌ முடங்கச்‌ 
செய்யும்‌ வீடுவாகனங்களில்‌ நவீன அமைப்பினை ஏற்படுத்தும்‌. 
தாரபுத்திரர்களின்‌ நலம்‌ நன்றாக இருந்து வரும்‌. பிப்ரவரி 17, 18 
19, 20, 24, 27, 28, 29 மார்ச்சு 1, 4,5, 9, 10. தேதிகளில்தனாதாயம்‌ 
காரியஜயம்‌, நல்ல மனிதர்‌ சந்திப்பு, உற்சாகம்‌ முதலியவற்றில்‌ 
நற்பலன்‌ ஏற்படும்‌. பிப்ரவரி 21, 22 தேதிகள்‌ சந்திராஷ்டமம்‌. 
மற்ற தேதிகளில்‌ மத்திம பலன்‌ தரும்‌. 


கடிதம்‌ : 
இளைஞர்‌ அருள்நெறி மன்றம்‌ 
திருக்கோணமலை. ( இலங்கை ) 


* சென்ற புரட்டாசித்‌ திங்கள்‌ “* ஞானசம்பந்தம்‌ '' இம்‌ 
மாதந்தான்‌ கிடைத்தது. காரணம்‌, இங்கு-இலங்கையில்‌ கடிதப்‌ 
போக்குவரத்தில்‌ ஏற்பட்டுள்ள தாமதமே என்‌ பதையும்‌. பணி 
வன்புடன்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுகின்றோம்‌. 


செந்தமிழ்ச்‌ - சைவஉலகுக்குக்‌ குருமணியாக விளங்கி 
யருளும்‌ சுவாமி, 


சென்ற  புரட்டாசித்‌ திங்கள்‌ '* ஞானசம்பந்தம்‌ '' இதழில்‌ 
வெளிவந்துள்ள, .. “பண்பாடு காத்துப்‌ பாரினை உயர்த்‌ 
துவோம்‌'' என்றவிடயம்‌ இப்பொழுது உலகத்தில்‌ ஏற்பட்டுள்ள 
நெருக்கடியால்‌ அல்லல்படும்‌ மனித இனத்துக்கு, நல்லதொரு 


TL 1100 ர ப தத ககக ட அல்ல கடகட ட நலல 


அறிவுரை என்றே நாம்கருதுகின்றோம்‌. அந்த விடயத்தில்‌ 
சனநாயகத்துக்கும்‌, சர்வாதிகாரத்துக்கும்‌ அளிக்கப்பட்டுள்ள 

விளக்கம்‌. அருமையாக அமைந்துள்ளது. ** நஞ்சை மட்‌ 

கிண்ணத்தில்‌: கொடுத்தால்‌ என்ன ? பொற்கிண்ணத்தில்‌ ' 
கொடுத்தால்‌ என்ன ? நஞ்சு நஞ்சுதானே ”' என்ற உதாரணத்‌. 

தால்‌ படித்தின்புற்று உண்மையை விளக்கிக்‌ கொள்ள 

முடிகிறது. இக்காலத்தில்‌ எவ்வளவோ பெரிதாக வளர்‌ நீதுன்ள 

விஞ்ஞானத்தின்‌ பெருமையைப்‌ பெரிதாக எண்ணுகின்றவர்‌ 

களுக்கு, “விண்ணில்‌ இடம்பிடிக்கக்‌ கற்றுக்‌ கொண்ட 

விஞ்ஞானம்‌, அண்டை வீட்டு மனிதனின்‌ நெஞ்சில்‌ இடம்‌ 

பிடிக்கக்‌ கற்றுக்கொள்ள வில்லை '” என்ற உதாரணமொழி மெய்‌ 

ஞானத்துக்கு அரண்செய்து நிற்கின்றது. அத்துடன்‌ விஞ்‌ 

ஞானத்தில்‌ தரக்குறைவையும்‌ நமக்கு எடுத்து விளக்குகின்றது: 
அத்துடன்‌, “ ஞானசம்பந்தம்‌ '' இதழில்‌ வெளியிடப்பட்டுள்ள 

மேற்படி விடயத்தை இலங்கையில்‌ அனைவரும்‌ அறிதல்‌ 

வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌, இங்கு வெளியாகும்‌ திங்கள்‌ 

வார வெளியீடுகளில்‌ - அதுவும்‌ தரமான ஆத்மீக வெளியிடு. 
களில்‌" வெளியிடுவதற்கு ஒழுங்கு செய்துள்ளோம்‌. இந்த 

முயற்சியைத்‌ தாங்கள்‌ திருவுள்ளங்கொண்டு ஆதரித்தருள்‌ 

வீர்கள்‌ என்பதில்‌ நம்பிக்கையுடையோம்‌ சுவாமி, 


மனித. சமுதாயத்தின்‌ வளமான: வளர்ச்சியில்‌ கருணை 
யுள்ளங்‌ கொண்டருளும்‌ பெருமானே, சென்ற ஆண்டில்‌ 
திருத்‌ தருமையாதீனத்தின்‌ அருளாட்சிக்குட்பட்டு விளங்கும்‌ 
அருள்மிகு வைத்தீஸ்வரன்‌ கோயிலில்‌ களவாடப்பட்ட திருவா 
பரணங்கள்‌ ' கிடைத்தமைபற்றி அறிந்து பெருமகிழ்ச்சியடை 
கின்றோம்‌, குருமகாசந்நிதானத்தின்‌ அசைக்க முடியாத பிரார்த்‌ 
தனையும்‌ நம்பிக்கையும்‌ வெற்றியளித்துள்ளமையை அறிந்து 
செந்தமிழ்ச்சைவஉலகம்‌ ஆனந்தமடையும்‌ என்பதில்‌ நம்பிக்கை. 
யுடையோம்‌. மேலும்‌, இலங்கைவாழ்‌ கமிழினத்தவர்கள்‌ 
மீது குருமணியவர்கள்‌ காட்டும்‌ பெருங்கருணை, அல்லல்படும்‌ 
நமக்குப்‌ பேராதரவு அளிக்கின்றது. தங்கள்‌ திருவுள்ளத்தின்‌ 
பேரன்பும்‌. பேராதரவும்‌ என்றென்றும்‌ வாழ்க - வளர்க - வழி. 
காட்டியருளுக.  பிரார்த்திக்கின்றோம்‌ சுவாமி. சிவ சிவ 


“ என்றும்‌ வேண்டும்‌ இன்ப அன்பு ”” 


தங்கள்‌ திருவடிகளுக்குள்‌ பணிவன்‌ புள்ள, 
அடியேன்‌. 
இ. சண்முகராசா, 
23—1—84; மன்றச்செயலாளர்‌ 


இனகத 


ம்‌. | செய்திகள்‌ த: 


ஆயில்யத்திருகான்‌ ஆலய வழிபாடு 

தருமையாதீனம்‌ ஸ்ரீலஸ்ரீ குருமகாசந்நிதானத்தின்‌ ஜென்ம. 
.நட்சத்திரமாகிய ஆயில்யத்திரு நாளில்‌ தேவாரப்‌. பாடல்‌ பெற்ற 
சிவதலங்களில்‌ சிறப்பு வழிவாடுகள்‌ நிகழ்ந்துவருகின்‌ றன- 
அன்பர்‌ பலரையும்‌ இறைவழிபாட்டு 9நறியில்‌ ஈடுபடுத்திவரும்‌ 
ஆயில்யத்‌ திருநாள்‌ ஆலய .வழிபாடு பவானி என வழங்கும்‌ 
திருநணாவில்‌ 20-1 -84 அன்று மிகச்‌ சிறப்பாக நடைபெற்றது. 
இத்தலம்‌ தமிழ்நாட்டின்‌ திரிவேணி சங்கமம்‌ எனக்‌ கூறும்‌ 
வகையில்‌ காவிரி, பவானி, அமுதநதி ஆகிய மூன்று நதிகள்‌ 
கூடி விளங்குவது, திருஞானசம்பந்தர்‌ அருளிய தேவாரத்‌ 
திருப்பதிகம்‌ பெற்றதலம்‌. பவானி தலத்தில்‌, சுவாமி 
அம்பாளுக்கு விசேஷ அபிஷே ஆராதனைகள்‌ நடைபெற்றன. 
திருநணா (பவானி) திருப்பதிகம்‌ பாராயணம்‌ செய்யப்பெற்றது: 
* திருநணா, திருக்கொடிமாடச்‌ செங்குன்றூர்த்‌ திருப்பதிகங்கள்‌ * 
என்ற நூல்‌ வெளியிடப்பெற்றது. அன்பர்‌ பலர்‌ வழிபாட்டில்‌ 
கலந்து,கொண்டு பயன்பெற்றனர்‌. 


குருவருளும்‌ அருளுபதேசமும்‌ 

ஆங்கிலமாதமூதல்ஞாயிறன்று காலை சரியாக 10 மணிக்குத்‌ 
தருமையாதீனம்‌ ஸ்ரீலஸ்ரீ குருமகாசந்நிதானத்தை அன்பர்கள்‌ 
வணங்கி வழிபட்டு அருளுபதேசம்பெறும்‌ பிரார்த்தனை வழி 
பாட்டுக்‌ கூட்டம்‌ ஆதீனத்‌ திருமடத்தில்‌ நிகழ்ந்து வருகின்றது. 
இம்மாதம்‌ 5--2--84 அன்று 92 ஆவது வழிபாட்டுக்‌ கூட்டம்‌ 
நடைபெற்றது. அன்பர்கள்‌ திருநீறுபெற்றுக்கூட்டுப்பிரார்த்‌ தனை 
நிகழ்த்தினர்‌. அடுத்துத்‌ தருமையாதீனம்‌ ஸ்ரீலஸ்ரீ குருமகா 

சந்நிதானம்‌ அருளுபதேசம்‌ வழங்கினார்கள்‌. 
இம்மாதம்‌ திருத்தொண்டர்‌ புராணச்‌ சிந்தனையாக ஆனாய 
நாயனார்புராணம்‌ உபதேசிக்கப்பெற்றது. இசை இறைவன்‌ 
திருவருளைப்‌ பெறுதற்கு உரியது என்னும்‌ தத்துவத்தை ஆனாயர்‌ 
வேய்ங்குழல்‌ வாயிலாகப்‌ பஞ்சாட்சரம்‌ இசைத்துத்‌ திருவருள்‌: 
* பெற்றமைகொண்டு விளக்கினார்கள்‌. ஆரோசை, அமரோசை 
என்னும்‌ ஆரோகணம்‌, அவரோகணத்தைக்‌ குறிக்கும்‌ சொற்‌ 
களின்‌ சிறப்பையும்‌ சேக்கிழார்‌ காட்டும்‌ இசைத்தமிழ்ச்‌ சொல்‌ 


மக ட்ட ய்‌ 


லாட்சி மாண்பையும்‌ சிறப்பாகப்‌ புலப்படுத்தினர்கள்‌. பசுக்‌. 
களைப்பாதுகாத்தல்‌ என்னும்‌ உயர்‌ அறத்தைத்‌ திருமூலர்‌, 
சண்டீசர்‌, ஆனயர்‌ வரலாற்றுடன்‌ ஒப்பிட்டருளியமை ஆய்வு 
"நோக்குடன்‌ கேட்கவும்‌ சிந்திக்கவும்‌ மிகவும்‌ இனிமையாய்‌. 
இருந்தது. 

மயிலாடுதுறை _நகரப்பெருமக்களும்‌ அன்பர்களும்‌ கலந்து 
கொண்டு பயன்பெற்றனர்‌. அடுத்து 33 ஆவது அருளுபதேசம்‌ 
23-84 அன்று நிகழ்வுறும்‌. அன்பர்கள்‌ கலந்துகொண்டு 
பயன்‌ பெறுவார்களாக. 


ஞீ மெளன குரு, ஸரீ தாயுமானவசுவாமி குருபூஜைவிழா 

இவ்விழா 26--1--84 வியாழக்கிழமை தருமபுரம்‌ ஆதீனத்‌ 
தைச்‌ சேர்ந்த திருச்சி மெளனமடத்தில்‌ நடைபெற்றது, இவ்‌ 
விழாவினை ஒட்டி காலை 6 மணி அளவில்‌ அடிவாரத்தில்‌ 
இருக்கும்‌ ஸ்ரீ மாணிக்கப்‌ பிள்ளையாருக்கும்‌, காலை 9 மணி 
அளவில்‌ மலை மேல்‌ வீற்றிருக்கும்‌ ஸ்ரீ உச்சிப்‌ பிள்ளையாருக்கும்‌, 
மதியம்‌ 12 மணி அளவில்‌ திருச்சி மலைக்கோவில்‌ ஸ்ரீ தாயுமானவ 
அவாமி, அம்பாள்‌ ஸ்ரீ மட்டுவார்‌ குழலம்மை மற்றும்‌ ஸ்ரீ தக்ஷிணா. 
மூர்த்தி சுவாமிக்கும்‌ விசேஷ அபிஷேக ஆராதனைகள்‌ நடந்‌ 
தேறின. இவை முடிந்தபின்‌, மெளனமடம்‌ முகப்பில்‌ உள்ள 
ஸ்ரீ முத்துக்குமரசுவாமிக்கு விசேஷ அபிஷேக, ஆராதனையும்‌; 
மெளனமடத்து பூஜை மடத்தில்‌ கட்டளைத்‌ தம்பிரான்‌ சுவாமி 
களால்‌ குருபூஜை ஆராதனையும்‌ சிறப்பாக நடந்தது, மதியம்‌ 
1 மணிக்கு மெளனமடத்தில்‌ மாகேசுவரபூஜையும்‌ நடந்தது. 
ஸ்ரீ தாயுமானசுவாமி திருக்கோயில்‌ நூற்றுக்கால்‌ மண்ட 
பத்தில்‌, மேற்படி விழாவினை ஒட்டி, பக்திப்பாடல்கள்‌ மற்றும்‌ 
ஆய்வரங்கம்‌ ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மாலை 6 மணிக்குத்‌ 
தொடங்கிய இந்நிகழ்ச்சியில்‌, அண்மையில்‌ திருச்சியில்‌ 
ஸ்ரீலஸ்ரீ தருமைஆதீன குருமகாசந்நிதானம்‌ அவர்கள்‌ முன்னிலை 
யில்‌ மதமாற்றம்‌ செய்து கொண்ட திரு. 1]. 18. மாரியப்பசுவாமி 
குழுவினரால்‌ இன்னிசைப்‌ பக்திப்‌ பாடல்கள்‌ பாடப்பட்டன. 
ஆய்வரங்கத்தில்தொடக்கத்தில்கட்டளைத்தம்பிரான்‌ வித்துவான்‌ 
ஸ்ரீமத்‌. மெளன மகாலிங்கத்தம்பிரான்‌ சுவாமிகள்‌ எல்லோ 
ரையும்‌ வரவேற்றுப்பேசினார்‌. ஆய்வரங்கத்துக்குக்‌ கவிதாமணி 
அ. வெ. ரா. கிருஷ்ணசாமி ரெட்டியார்‌ அவர்கள்‌ தலைமை 
தாங்கினார்கள்‌. திரு, ப. மூக்கப்பிள்ளை: அவர்கள்‌ தொடக்க 
உரையாற்றினர்‌. ஈ வே. ராமசாமி, கல்லூரி பேராசிரியர்‌ 
திரு கே, நடராஜன்‌ KM. &., அவர்கள்‌ ** மூலன்‌ மரபில்‌ வரு 
மெளனகுரு ”” என்ற தலைப்பிலும்‌, திருச்சி, திருக்குறள்‌ கழகம்‌ 
செயலாளர்‌, திரு. காசி விஸ்வநாதன்‌ அவர்கள்‌ '' ஆனந்தமான 
பரம்‌ ” என்ற தலைப்பிலும்‌, திருமுறைச்‌ செல்வர்‌ புலவர்‌ திரு. 


ல ஸு ல்‌ களு எ அவரை எனனை 


மு. கணப்தி அவர்க. “' சொல்லரிய நெறியை ஒரு. சொல்லால்‌” 


உணர்த்திய சின்மயானந்த குரு *' என்ற தலைப்பிலும்‌ சிறந்த. ' 


வகையில்‌ சொற்பொழிவாற்றினார்கள்‌. தலைவர்‌ பின்னுரைக்குப்‌: 

பின்‌, நன்றி நவிலப்பட்டுக்‌ கூட்டம்‌ இனிது முடிவுற்றது. 

கடைசியாக, இரவு 9 மணி சுமாருக்கு திருச்சி மெளனமட. 

பூஜைமடத்தில்‌ குருபூஜை நடந்து, விழா முடிவடைந்து 

அன்பர்களுக்குத்‌ திருவருட்‌ பிரசாத பைகள்‌ வழங்கப்பட்டன, 

மயிலாடுதுறை-ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ பணிமன்றத்தினரின்‌ 
தேவாரத்‌ தலயாத்திரை 

மயிலாடுதுறை ஸ்ரீ குருஞான சம்பந்தர்‌ பணிமன்றத்தினர்‌ 

817-83 தொடங்கி உந்தூர்தி ( வான்‌ ) மூலம்‌ ஒவ்வொரு. 
ஆங்கிலமாதமும்‌ இரண்டாவது ஞாயிறுதோறும்‌ தேவாரத்‌ தல 
யாத்திரை செய்து பாடல்‌ பெற்ற தலங்களை வழிபாடு. செய்து 
வருகின்றனர்‌. திருப்பனந்தாள்‌ ஸ்ரீ காசிமடத்ததிபர்‌ கயிலைமா 
முனிவர்‌ ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி. சுவாமிகள்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ 
நிகழ்வது. குறிப்பிடத்தக்கது. i 

218-83 திருமுதுகுன்றம்‌, திருப்பெண்ணாகடம்‌,.. திரு 
எருக்கத்தம்புலியூர்‌, திரநெல்வாயிலரத்துறை, ' திருக்கூடலை 
யாற்றூர்‌, திருநல்லூர்ப்‌ பெருமணம்‌. 

288-83 திருக்கடைமுடி, தலைச்செங்காடு, திருவலம்புரம்‌, 
சாயாவனம்‌, பல்லவனீச்சரம்‌, திருவெண்காடு, தென்திருமுல்லை 
வாயில்‌, திருக்குருகாவூர்‌, திருக்கோலக்கா. 

189-83. திருநின்றியூர்‌, திருக்கண்ணார்கோயில்‌, திருப்‌ 
புன்கூர்‌, திருக்கருப்பறியலூர்‌, மண்ணிப்படிக்கரை, பந்தணை 
நல்லூர்‌, திருக்கோடிக்கா, திருக்கஞ்சனூர்‌, திருமணஞ்சேரி, 
திருத்துருத்தி | 

80-10-83 திருவாவடுதுறை, தென்குரங்காடுதுறை, திரு 

. நீலக்குடி, திருவைகல்‌, திருப்பனந்தாள்‌, திருமங்கலக்குடி, திரு 
வேள்விக்குடி, திரு௮ண்ணியூர்‌. 

10-11-83 திரநாகை, சிக்கல்‌, கீழ்வேளூர்‌, தேவூர்‌. 

2711-83 திருவிளநகர்‌, பறியலூர்‌, செம்பொன்பள்ளி, 
நனிப்பள்ளி, ஆக்கூர்‌, திருக்கடவூர்‌, திருக்கடவூர்மயானம்‌, திரு 
வேட்டக்குடி, தெளிச்சேரி, தருமபுரம்‌, திருநள்ளாறு, திருஃ 
கோட்டாறு. 


21-184 தேரழுந்தூர்‌, திருக்கோழம்பம்‌, திருநல்லம்‌, திருக்‌. 


கருவிலி, திரு அன்னியூர்‌, திருவீழிமிழலை, சிறுகுடி, திலதைப்பதி;- 


அம்பர்மாகாளம்‌, 


ட 


3 


அடுத்து, புல்லாங்குழல்‌ வாசிப்பதின்‌ அருமைகளை விளக்கி. 
ஞர்கள்‌. வாய்ப்பாட்டுப்பாடுகிறவனுக்குச்‌ சாரீரம்‌ துணையா 
கிறது, அது போலவே புல்லாங்குழல்‌ வாசிக்கிறவருக்குக்‌. | 
கைவிரல்களும்‌ வாய்க்காற்றும்‌ துணையாக இருக்கின்றன. 
இப்படி மிகவும்‌ முயன்று வாசிக்கக்‌ கூடிய வேய்ங்குழலில்‌. 
பஞ்சாட்சரம்‌ வாசிப்பது என்பது மிகவும்‌: அருமையானதே. 


என்னு ஆனாயர்‌ தொண்டின்‌ சிறப்பினைக்‌ குறிப்பிட்டார்கள்‌. 


மேலும்‌ இசையீல்‌ ஆரோகணம்‌, அவரோகனம்‌ என்ற. 
சொற்களின்‌ “அமைப்புப்பற்றி அருளி இவற்றைச்‌ சேக்கிழார்‌ 
முறையே “ ஆரோசை, எனவும்‌, * அமூரசை * எனவும்‌ வழங்கி 
யமையையும்‌, குரல்‌, துததம்‌, கைக்கிளை, உழை, இளி, விளரி: 
தாரம்‌, என்னும்‌ அமைப்புத்‌ தமிழில்‌ வீனங்கியமையையும்‌. 


 குறித்ததுதமிழிசை மூற்கருத்து விளக்கமாய்‌ அமைந்தது. 


பண்களின்‌ அமைப்புப்பற்றி விளக்கும்‌ போது மேகராகக்‌ 
குறிஞ்சிப்‌ பண்‌ மழைபெய்யக்காரணமாக விளங்கும்‌ தன்மை 
யைச்‌ சுட்டி உலகியல்‌ உதாரணங்கள்‌ சிலவற்றையும்‌ அருளி: 
னர்கள்‌, 

அப்படி அவர்கள்‌ வினக்கும்பேசது ** இசையாயினும்‌ சரி; ட 
மற்று எது வாயினும்‌ சரி; இறைவன்‌ நினைப்பு இன்றிச்‌ செய்யப்‌ 
படுவது ஒரூ போதும்‌ பலனைத்‌ தராது“ என அருளியமை 
சூருநாதரின்‌ இனிய உபதேசம்‌! இன்றைய உலகுக்குத்‌ தேவை 
யான அகுள்மொழி! 2 x 

ஆனாயர்‌ வரலாற்றை அருளும்போதே - ஓர்‌ ஒப்பாய்வாக ... 
நாயன்மார்‌ வரலாறுகளில்‌ கோ சம்ரட்சணை-அதாவது பசுவைப்‌. 
பாதுகாத்தல்‌ என்னும்‌ உயர்ந்த அறத்தைச்‌ செய்த அடியார்கள்‌ 
மூவர்பற்றிக்‌ குறித்தார்கள்‌. 15 

இடையர்‌ குலத்தில்‌ அவதரித்த ஆனாயர்‌ பசுக்கூட்டங்களை 
இனிது ஒம்பிஞர்‌ ! - 

அந்தணர்‌ குலத்தில்‌ அவதரித்த சண்டீசர்‌ தம்‌ பெற்ற. 
விசாரசர்மர்‌ பசுக்குலம்‌ காத்துப்‌ பாலபிஷேகம்‌ செய்தவர்‌ ! - 

கயிலாயச்‌ சித்தராகிய திருமூலர்‌ பூவுலகத்தில்‌ அகத்தியரைக்‌. 
காணவத்தபோது இறையருள்‌ காரணமாக ஆநிரை மேய்க்கும்‌ 
சிறப்புற்றார்‌ ! 

இப்படித்‌ தொகுத்து அருளிய குருமணிகள்‌ * இடையர்‌ * 
என்றசொல்‌ பற்றியும்‌ ஒகுகுறிப்பு நல்கினர்கள்‌. இடை நிலமாகிய 
முல்லை நிலத்துக்கு உரிய மக்கள்‌ இடையர்‌ எனப்பட்டன 
என்பது அது, ; 


அடுத்து! * * இடையர்‌ ' என்பாரும்‌ மாதவம்‌ ஒரே குலத்‌ 
“தனரா 2 

இது: ஒரு பொதுவான... ஐயம்‌. இந்த  ஐ.பத்தையும்‌ 
குருமணிகள்‌ தீக்குகிறார்கள்‌. 

“ இடையர்‌ வேறு? யாதவர்வேறு. யதுவம்சம்‌ என்பதி 
னின்றே யாதவர்‌ என்ற குலப்பெயர்‌;தோன்றிற்று. '' *“' அப்படி 
யென்றால்‌ இரண்டையும்‌ ஒன்றாகவே மக்கள்‌ அருதக்‌ காரணம்‌ 
இருக்கவேண்டுமே” என்று நாம்‌ கருதும்போதே இரண்டையும்‌ 
ஒன்றாகக்‌ கருதுவதற்கான காரணத்தையும்‌ அகுளுகிறார்கள்‌. 

கிருஷ்ணபகவான்‌ யதுவம்சத்தில்‌ அவதரித்தார்‌; இடையர்‌ 
குலமக்களின்‌ மத்தியில்‌ வளர்ந்தார்‌; இதனால்தான்‌ இரண்டையும்‌ 
ஒன்றாகவே கருதுகின்றனர்‌; தவறாகப்‌ புரிந்தகொண்டதுதான்‌ 
காரணமேயன்றி - யாதவரும்‌ இடையகும்‌ ஒரு குலத்தினர்‌ 
அல்லர்‌ என்ற உண்மையைத்‌ தெளிவித்தார்கன்‌. 

அடுத்து ஆனாயர்‌ அவதரித்த நாடு மழநாடு என அருளி 
விளக்கினார்கள்‌. திருச்சி மாவட்டம்‌ மழநாடு ஆகலாம்‌ எனக்‌ 

ஈகுறிப்பிட்டார்கள்‌. ஞானசம்பந்தர்‌ கொல்லி மழவன்‌ மகளது 
முயலக நோயினைத்‌ திருப்பாச்சிலாச்சிரமத்தில்‌ - அதாவது 
மேல்மழ நாட்டில்‌ - தீர்த்தருளினார்‌ என்ற குறிப்பை இதற்கு 
ஆதாரமாக அருளினார்கள்‌. 

நாயனார்‌ அவதாரத்தலத்தைச்‌ சுந்தரர்‌ “* அலைமலித்த புனல்‌. 
மங்கை '” எனக்‌ கூறுகிறார்‌. மங்கை எனக்‌ குறிக்கப்படுவது 
மங்கலம்‌ என்பதன்‌ மரூஉ. திருமங்கலம்‌ என்று வழங்கும்‌ 
இவ்வூர்‌ திருச்சிராப்பள்ளிக்கு அருகில்‌ உள்ள - லால்குடி என 
வழங்கும்‌ திருத்தவத்துறைக்கு வடமேற்கே பூவாளூர்க்கு 
அண்மையில்‌ இருப்பது ”' - இவ்வாறு ஆனாயர்‌ அவதாரத்‌ தலத்‌ 
திற்குச்‌ செல்லும்‌ வழியையும்‌ இயம்புகின்றார்கள்‌. அல்வரலாற்‌ 
றில்‌, “மன்மதனை அழித்த இடம்‌:இது' எனக்‌ குறிக்கப்பெற்றுள்‌ 
ளது எனவும்‌ ரதி மீண்டும்‌ மன்மதனைப்‌ ,பெறுதற்குத்‌ தவம்‌ 

செய்த தலம்‌ திருத்தவத்துறை... ( லால்குடி ) எனக்‌ கூறப்‌ 
பட்டுள்ள. ஐதிகத்தையும்‌ தெளிவுறுத்தினர்கள்‌. மேலும்‌ 
மழதாடு அணிகலன்‌ போலவும்‌ அதில்‌ திருமாங்‌ கல்யம்‌ போலத்‌ 
திருமங்கலமும்‌ அமைந்தன - இவ்வாறு சிறப்பான சித்தனையை 
யும்‌ நமக்குவழங்கினார்கள்‌. ஆனாயர்‌ பசுக்கூட்டங்களை மேய்த்த 
நிலையிலும்‌ - இறைவனைக்‌ கண்டார்‌. ஒவ்வொகு பொருளிலும்‌ 
சிவனைக்‌ கண்டார்‌, ்‌ 
கார்காலம்‌! செல்லும்‌ வழியில்‌ ஒரு கொன்றை மரத்தைக்‌ 
கண்டார்‌ ஆனாயர்‌. அதில்‌ மாலைபோன்று பூங்கொத்துக்கள்‌ 
நிறைந்திருந்தன. அக்கொன்றைமரம்‌ அவருக்குக்‌ கொன்றை 


ணக 237 2 


யணி வேணியனை நினைப்பித்தது; அன்புகரைபுரண்‌. 1 
ஏந்தினார்‌. திருவைந்தெழுத்தை உள்ளுறையாகக்‌ கொ ( 
ந மனமுருகி இசைமாரிபொழித்தார்‌. இவ்வாறு ஒகு கொன்றை. 
மரத்தைக்‌. கண்ட போதே சிவனாகக்கண்ட ஆனாயர்‌ செய்த 
கொண்டோ மிகச்‌ சீரிய தொண்டு!பசுக்கூட்டங்களைக்‌. காப்பது ' 
சிவனுக்குச்‌ செய்யும்‌ தொண்டு என்பதைக்‌ குருமணிகள்‌ 
பற்பில எடுத்துக்‌ காட்டுக்கள்‌. மூலம்‌ விளக்கினார்கள்‌. 
“ உடல்‌ உயிர்‌ இரண்டையும்‌ வளர்ப்பது .ஆநிரை; அது, 
தன்‌ இனத்தை வளர்ப்பதோடு மனித இனத்தையும்‌ 
' அல்லவா வளர்க்கிறது ”” - ஆம்‌ ! எவ்வளவு தீர்க்க தரிசனமான 
அருளுரை!மேலும்‌ தொடர்கிறார்கள்‌;பால்‌,தயிர்‌,நதெய்‌,கோ சலம்‌, 
கோமயம்‌ளன்னும்‌ ஐந்தையும்‌ தரும்பெருமை அதற்கு உண்டு! 
திருநீறும்‌ அது தருவது கானே ! இவ்வாறு. பசு தரும்‌ பொருள்‌ 
கள்‌ பற்றி எடுத்துக்காட்டும்‌ அருளினார்கள்‌ 
E ஆனாயர்‌ சிறப்புக்களை யெல்லாம்‌. மனம்‌ கொள்ளும்‌ 
வண்ணம்‌ அருளிய  குருமணிகள்‌-உரையால்‌-உணர்லால்‌: 
செயலால்‌ தொண்டு செய்யவேண்டிய இன்றியமையாமையைப்‌ 
பல்‌ மேற்கோள்கள்‌ காட்டி அறிவுறுத்தினார்கள்‌. * தம்‌ உடலில்‌ . 
உள்ள ஒவ்வொருஉறுப்பும்‌ இறைவனுக்குத்‌ தொண்டுபுரியவே 
அமைந்துள்ளது; அவ்வகைத்‌ தொண்டு புரியா விட்டால்‌: 
இழிப்பு நமக்குத்தான்‌ * என்பதை. மிக துட்பமாக தளிவாகெ 
தக்க வரலாறுகளுடன்‌ நமக்கு உணர்த்தினார்கள்‌ ! தெளிய 
வேண்டுவது நம்‌ பொறுப்பு ! 
ஆனாயர்‌ இசைகேட்ட இறைவன்‌. அம்மையுடன்‌ எழுந்‌. 
தருளி அருள்‌ செய்த பாங்கினைச்‌ சேக்கிழார்‌ பாடல்‌. கொண்டு: 


விரித்தார்கள்‌. 
* ஆனாயர்‌ குழலோசை கேட்டருளி அருட்கருணை 
இ தானாய்‌ திருவுள்ளம்‌ உடையதவ வல்லியுடன்‌ 
கானாதி காரணராம்‌ கண்ணுதலார்‌ விடையுகைத்து 

வானாறு வந்தணைந்தார்‌ மதிநாறும்‌ சடைதாழ... 

இறைவன்‌ இசைக்கு முதற்காரணன்‌; அவ்விறைவன்‌ 
' இந்தின்ற நிலையிலேயே நம்பால்‌ வந்தணைவாய்‌ ”' என 
அருளினார்‌; ஆனயைரும்‌ பொன்னம்பலத்திடை புகுந்தார்‌. 

இப்படி வரலாற்றுக்குள்ளே பொதிந்த தத்துவங்களை 
எல்லாம்‌ ஆங்காங்கே விளக்கினார்கள்‌ ! தத்துவம்‌ தெரியாமல்‌ 
வரலாறுகளை எல்லாரும்‌ அறிந்து கொள்ளலாம்‌ ! தத்துவத்‌ 
தெளிவு தருமையில்‌ கிடைக்கும்‌ 1 குகுமணிகளின்‌ உபதேசங்‌ 
களைக்‌, கூர்ந்து கேட்டால்‌ போதும்‌; சிந்திக்கத்‌. தூண்டும்‌; 
சிந்திக்கத்‌ தொடங்கினால்‌ போதும்‌; செயற்பாடு தோன்றும்‌ ! 
செயற்பாடு சிவநெறி சேர்க்கும்‌. 
்‌ சிவநெறிவளர்க்கும்‌ குருமணிகளின்‌ திருவடிகளை மனத்தில்‌ 

துதித்தவாறே இல்லம்‌ செல்கிஜோம்‌. 


வாழ்க குருமணிகள்‌.! 


கேதாரம்‌ நோக்கி....! 


திரு. வி. ஆறுமுகம்‌ ஐ. ஏ. எஸ்‌. (ஓய்வு), 
( மலர்‌ 43, இதழ்‌ 2, பக்கம்‌ 128 இன்‌ தொடர்ச்சி ) 
்‌ 5... கங்கோத்திரி 


புண்ணியம்‌ அங்கே புகலிடம்‌ கொண்டிருக்கிறது! அழகு 
அங்கே ஆனந்தத்தாண்டவமாடுகிறது! அதுதான்‌ கங்கோத்ரி! 
யகீரதி ஆற்றின்‌ இடப்புறம்‌, ஆசிரமங்கள்‌, தர்மசாலைகள்‌, 
உள்ளன. கடல்‌ மட்டத்தில்‌ இருந்து 11,800 அடிஉயரம்‌. பைன்‌ 
மரங்களும்மற்றும்‌ அடர்ந்து பருத்த பலவகை அரிய மரங்களும்‌ 
அங்கே செழித்து நிற்கின்றன. ஆற்றின்‌ வலப்பக்கக்‌ கரையில்‌ 
கங்காமாதா கோயில்‌ உள்ளது. தெற்கு நோக்கிய. சந்நிதி: 
இந்தக்கோயில்‌. அமர்சிங்தாப்பா என்பவரால்‌ கட்டப்பட்டது 
என்கின்றனர்‌. : 2 


கங்காதேவி கோயில்‌ பூசகரின்‌ தோற்றம்‌ நமக்கு 
வியப்பை உண்டாக்கும்‌. ஒரு நீண்டகோட்‌ அணிந்திருப்பார்‌ 
தலைப்பாகை கட்டியிருப்பார்‌. அங்கவஸ்திரம்‌ போன்ற. ஒரு 
தீளமானதுணியைச்‌ இடுப்பில்‌ கோட்டின்மேல்‌ சுற்றியிருப்பார்‌- 
அது அத்தப்பகுதியின்‌ ஆசாரம்‌! பூசை செய்வோர்‌ மூக்வா 
அன்ற கிராமத்து நம்பூதிரிகள்‌. ்‌ 


பூசை ஒழுங்காக நடைபெறவேண்டுமே! நல்ல வருமானம்‌ 
வேண்டுமே - இதற்காக, கங்கோதரிக்கும்‌ முக்வாவுக்கும்‌ இடை 
யில்‌ உள்ள காடுகளைக்‌ கோவிலுக்கு இனாமாக விட்டுள்ளனர்‌ 
அன அங்குள்ளோர்‌ கூறினர்‌. 


திர்வாகம்‌ எப்படி நடக்கிறது என அறிவதில்‌ அக்கறை 
தோன்றுவது இயற்கைத்தானே ! முக்வாகிராமத்து நம்பூத்ரி 
களில்‌ பத்துப்பேர்‌ தேர்வுசெய்யப்பட்டு இக்கோயிலை நிர்வகிக்‌ 
கின்றனர்‌. 


கோயில்‌ பூசையின்‌ போது ஐந்து அடுக்குத்‌ தீபாராகனை 
'செய்யப்படுகின்றது.. அப்போது கர்ப்பக்கிருகத்திற்கு வெளியில்‌ 
கையில்‌ வெள்ளிச்‌ செங்கோலுடன்‌ ஒருவர்‌ நிற்கிறார்‌. மற்றொரு 


டீ 


தப ப்தி 4 


வர்‌ வெண்சாமரத்தைக்‌ கையீல்‌ ஏந்தி வீசுகிறார்‌; கோயில்பூசகர்‌. 
“வெளியில்‌ வந்து கங்காமாதாவுக்கு ஆராதனைகள்‌ செய்யும்‌ 
'போதும்வெள்ளிச்செங்கோல்‌, வெண்சாமரம்‌ என்னும்மரியாதை.. 
கள்‌ நிகழ்வது ஓர்‌ இனிய காட்சி! அரிய காட்சி! பல 
கிராம நிர்வாகம்‌, கோயில்‌ நிர்வாகம்‌. ஆகியவை உள்ளூர்த்‌. 
தாசில்தார்‌, முக்வாகிராமமுக்கியஸ்தர்‌, தார்வாலிகிராம்முக்யஸ்‌. 
தர்‌, கங்கோதரியிலுன்ள இரண்டு சந்நியாசிகள்‌ அடங்கியஐவர்‌ 
குழுவால்‌ சிறப்புற்று விளங்குகின்‌ றது. : 


1 

_ புனித கங்கை பூமிக்கு வத்த வரலாறு புதியதன்று! புராரை 
வரலாறுதான்‌! கங்கையை நிலவுலகுக்கு க்கொண்டுவர நீண்ட 
முயற்சி செய்தான்‌. அனுசுமன்‌; அவனுக்குக்‌ கங்கை கிடைக்க. 
வில்லை; தோல்விதான்‌. கிடைத்தது! அவன்‌ மகன்‌ திலிப்‌; 
அவனும்‌ தோல்வியையே தழுவினான்‌! அனுசுமனின்‌ பேரன்‌: 
பகீரதன்‌. பகீரதன்‌ விடாமுயற்ச்சியுடன்‌. தெய்வ சிந்தனை 
அகலாது தவம்‌ செய்தாள்‌; பயன்‌ கிட்டியது. தேவலோக 
கங்கை மனம்‌ இரங்கினாள்‌, சிவபிரானது ஜடாமுடியில்‌ வந்து 
தங்கினான்‌. அதண்பின்‌ பகீரதன்‌ சிவனை நோக்கிக்‌ கடுத்தவம்‌ 
புரிந்தான்‌; பெருமானும்‌ கங்கையின்‌. வேகத்தை அடக்கிப்‌ 
பூமிக்கு வருமாறு. அருள்‌ செய்தார்‌. அப்படி வந்த கங்கையின்‌ 
ஒபருகுதிக்குப்‌ பெயர்‌ - பகீரதன்‌ தவம்‌ காரணமாக வந்தமை 
யால்‌ - பாகீரதி என. வழங்குகின்றது. ்‌ 2] ம 


கங்காதேவிகோயிற்‌ பகுதியில்‌ பகீரதன்‌ அமர்ந்து. தவம்‌ 

செய்ததாகக்‌ கூறப்படும்‌ கல்‌ ஒன்று உள்ளது. ' அதனைப்‌. 
“பகீரதன்‌ கல்‌” என்கின்றனர்‌. ர்‌ டட 

ல ட்‌] ப்‌: 

இந்த கங்கோத்ரி பகுதியில்‌, * கேதார்‌ கங்கா என்ற. சிற்றாறு 

ஒன்றும்‌ பாகீரதி நதியுடன்‌ கலக்கிறது. 


இந்தப்‌ பகுதிக்கு அப்பால்‌ உள்ளது தேவிகட்‌. இது பனி. 
மலை அற்புதமான அழகின்‌ பிறப்பிடம்‌! இரவு முழுநிலா 
நாளிலும்‌ காலைக்‌ கதிரவன்‌ தோற்றத்திலும்‌ தேவிகட்டின்‌ 
அழகைக்‌ காணும்‌ பாக்கியம்‌ இறையருளால்‌ எங்களுக்குக்‌. 
கிடைத்தது. வெகிநாட்டாரும்‌ வியக்கும்‌ இனிய விருந்து: 
படைக்கும்‌ தேவிகட்டின்‌ அழகைச்‌ சொற்களால்‌ வருணிப்பது 
பொருத்தாது; நேரில்தான்‌ அதனை ரசிக்கவேண்டும்‌. 


வெள்ளிமலை போல்‌ உள்ள சிகரத்திலிருந்து கங்கை ஒடி 
வருகிறது. கெளரி குண்டத்திலிருந்து நின்று அந்த அழகை: 


்‌ ௮, சடா 
 மடியிலிருத்து கி சசயநத நம்‌ அகக்கண்ணி। தெரிகிறது! ்‌ 
ன்‌ . ஆனந்தம்‌! கங்கோத்திரியில்‌... முழ்கிவிட்டால்‌ 
es போதும்‌; பாவம்‌ ஒழியும்‌. உள்ளும்‌ புறமும்‌ தூய்மை... 
. பெறுவோம்‌. இது நம்பிக்கைமட்டும்‌ அல்ல; நம்‌ சமயஉண்மை 
யும்கூட. க 


்‌ யாகீரதியில்‌ விழுந்துஎழுந்தோம்‌. விழுந்து ஈழுந்தோம்‌. 


| என்று ஏன்‌ எழுதுகிறேன்‌, என்றால்‌, பனிக்கட்டி போல்‌- -மிகவும்‌ 


- இரவு உறங்கினோம்‌. 


குளிர்ச்சி பொருந்திய அந்த நீரில்‌ முழுகி எழுந்து ஓர்‌ ஐந்த 
நிமிடம்‌ நிற்கக்கூட முடியாது. உடம்பே, விரைத்துபோகும்‌; 
இரத்தம்கூட. உறைந்‌ | போகும்‌. 


புனிதநீரை எடுத்துக்‌ கொண்டோம்‌. கங்கா மாதாவுக்குப்‌ 
பூசை நிகழ்த்தது; வழியட்டோம்‌. பயணிகள்‌ விடுகியில்‌ அன்று. 


ச்‌ 


6, கோமுகி 


“கங்கோத்தரியிலிகுந்து 9 கி. மீ; தொலைவில்‌ ' கோமுகி” 
என்னும்‌ இடம்‌ உள்ளது; நடந்துதான்‌. செல்ல வேண்டும்‌. 
கங்கோத்ரி மலைச்சிகரங்களுக்கு இடையில்‌ *(கோமுக்‌' என்னும்‌ 
பனிக்கட்டி ஆது உள்ளது. கடல்‌ மட்டத்திலிருந்து, இதன்‌ 
உயரம்‌ 16,000 அடி. 24 கி, மீ, நீளமும்‌, 8 கீ, மீ. அகலமும்‌ 
கொண்டது இப்பனிக்கட்டிஆறு. நீலம்‌, பச்சை, மஞ்சள்‌ நிறங்‌ 
களை அள்ளிவீசும்‌ அதன்வர்ணஜாலங்களைவருணிக்கவார்த்தை 
ஜாலங்களைக்‌ காட்டிவிட முடியாது! அங்கு பரவாஞ்‌ ஆசிரமம்‌ 


உள்ளது. அவ்வாசிரம்த்தில்‌ உள்ள சந்நியாசிகள்‌ யாத்திரிகர்‌ 


ப்ள. அர்த்‌ செய்து கொடுப்பதாய்ச்‌ சொல்கிறார்கள்‌. 
அக்டேர்பர்‌ மாதம்‌ முதல்‌ துன்‌. வரை இப்பகுதியில்‌ பனி 
நிறைந்திருக்குமாம்‌ '! - இவ்வாறு ஹரித்துவாரில்‌ லட்சுமிசந்தி 
என்ற மண்பாறை, ஆராய்ச்சி நிபுணர்‌ கூறியிருந்தார்‌. 
அவசியம்‌ போய்ப்பார்க்க வேண்டும்‌ என்று விரும்பினோம்‌. 


கயிலை மாமுனிவரிடமும்‌ இதுபற்றி விண்ணப்பித்துக்‌ 


| கொண்டேன்‌; “போய்வர இரண்டுநாட்கள்‌ ஆகும்‌. நடந்து 


செல்லக்‌ கூடியவர்கள்‌ மட்டும்‌ சென்று காணலாம்‌ '' என்று 
இசைவும்‌ அளித்தார்கள்‌. ஆனால்‌ திருவருள்‌ கிட்டவில்லை! 
கற்பனையில்‌ கண்டோம்‌; என்று கிட்டுமோ அந்தப்பேறு! 


தொடரும்‌ 


ட்‌ பதிலுக்கு 

முதல்‌ சைவசித்தாந்தக்‌ கந்த் தரங்கம்‌ : 
அறிவிப்பு 

தருமையாதீனமும்‌,. திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன்பல்கலைகி' 
கழகமும்‌ இனைந்து தருமபுரத்தில்‌ பிப்ரவரி3. 
நடத்த இருந்த அனைத்துலக சைவசித்தாந்த 
அடைமழை முதலிய சிலதவிர்க்க முடியாத ௧ 
சிலவாரங்கள்‌ ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அன்பர்கள்‌ ப்‌ நம்‌ 
ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும்‌ அக்ககுத்தரங்கினை வரும்‌ 
ஏப்ரல்‌ திங்கள்‌ இறுதியிலோ, மே முதல்‌ வாரத்திலோ நடத்துவ 
தென மடிவு செய்யய்பட்டுள்ளது. கருத்தரங்கத்‌ தேழிகள்‌ 
விரைவில்‌ முடிவு செய்யப்பெற்று ஞானசம்பந்தம்‌ இதழிலும்‌ 
ஏனைய நாளிதழ்களிலும்‌ அறிவிக்‌ கப்பெறும்‌, 

கருத்தரங்க ஒத்திவைப்பு பல தன்மைகளை நமக்கு. வினைத்‌ 
துள்ளது. ஒத்திவைப்பு நாட்கள்‌ பல நூல்கள்‌ உருவாகத்துணை 
செய்துளளன. 1 


சைவ சித்தாந்தத்தில்‌ கூறப்படும்‌ முப்பொருள்‌ விளக்கங்‌ 
கன்‌, தமிழகச்‌ சைவத்திருமடங்கள்‌, தமிழகப்‌ பல்கலைக்‌ கழகங்‌ 
-களின்வரலாறு முதலியபலகட்டுரைகளோடுவண்ணமலர்‌ ஒன்று 
கருத்தரங்கச்‌ சிறப்பு மலராக மலர உள்ளது. 
சைவசித்தாந்தம்‌ பற்றி மேலை நாட்டறிஞர்களில்‌ ஹாம்‌. 

சிங்டன்‌; பிகளடி,. பார்னட்‌ முதலிய இருபதுக்கு மேற்‌ 
பட்டோர்‌ போற்றிப்பாராட்டிய ஆங்கிலக்‌ : கட்டுரைகள்‌ 
அடங்கிய முதல்‌ தொகுதி நூலும்‌, ஸ்ரீலஸ்ரீ குருமகாசந்நிதானம்‌ 
அவர்கள்‌ பல்வேறு விழாக்களில்‌ வழங்கிய அருளுரைகளின்‌ 
தொகுப்பாகிய திருவருட்செய்தி இரண்டாம்‌ தொகு; ம்‌ 
சிவஞான போத்ச்‌ சிற்றுரைக்கு மகாவித்துவான்‌ திரு. 
வடிவேல்‌ முதலியார்‌ அவர்கள்‌ எழுதியுள்ள உரை விளக்க 
நூலும்‌, விளக்கக்‌ குறிப்புரைகளுடன்‌ திருமந்திரம்‌ இரண்டாம்‌. 
தொகுதிநூலும்‌, (4, 5,6 ஆம்‌ தந்திரங்கள்‌) திரு. மு. அருணாசலம்‌ - 
அவர்கள்‌ஃபதிப்பித்த சதமணிக்கோவை என்னும்‌ சாத்திரநூலும்‌ 
வெளிவரவுள்ளன. திரு. ந, ரா, முருகவேள்‌ அவர்கள்‌ சைவ 
சித்தாந்தம்‌ பற்றிஎழுதிய நூல்‌ ஒன்றை விழாவில்‌ வெளியிட்‌ 
உள்ளார்‌. கருத்தரங்கில்‌ 60 க்கு மேற்பட்ட, பல்வேறுநாட்டைச்‌ 
சேர்ந்த சித்தாந்த வல்லுநர்கள்‌ ஆய்வுக்கட்டுரைகள்‌ வழங்க 
உள்ளனர்‌. விழாவில்‌ பங்கேற்க விழையும்‌ பார்வையாளர்கள்‌ 
ரா, 30-00. கட்டனாம்‌ செலுத்தித்‌ தங்கள்‌ பெயரைப்‌ பதிவு 
செய்துகொள்ளலாம்‌. 


ட 


9சத்ரோத்வவம்‌ : 


சுபஸ்ரீ இரத்தாகரி ஆண்டு தத்தில்‌ சைத்ரோஸத்வ. 
தீர்த்தம்‌: கொடுக்க டை மாதம்‌ 9 ஆம்நாள்‌ (415-494) பானு. 
வாரத்தன்றும்‌ டெமாதம்‌ 31 ஆம்‌ தாள்‌ (18-584) பானுவாரத்‌ 
கன்றுக்‌ இரண்டு சித்திரை நக்ஷத்திரங்கள்‌ வருகின்றன, 
இவத்றுள்‌ தகை மாதம்‌ 3ஆம்‌ நாள்‌ (15484) பானுவாரதினம்‌ 


, “த்திரா நக்ஷத்திரத்தடன்‌ பெளர்ணமியும்‌. கூடுவதால்‌ இதில்‌ 


தான்‌. தீர்த்தோத்ஸவம்‌ செய்யவேண்டும்‌. எனறு சிவாகமங்‌ 
களில்‌ விதிகள்‌ கூறப்பட்டுள்ளன. 3 
ச்‌ 3 
பாரமேஸ்வராகமத்தில்‌ : ப 
ர as & 
கீர்த்தர்க்டிதவய ஸம்ப்ராப்தேனெசக மாஸே பரம்‌ வரம்‌ |. 
அதராபீ யோக யக்தம்சேத்‌ பூர்வம்‌ ஸங்க்ராஹய மேவச [1 
ஜீர்த்தர்க்ஷே பர்வ ஸ்ம்யுக்தே ச்ரேஷ்டம்‌- வை நிதம்‌! 
பூர்வே. திதி குக்ஷ ஸ்ம்யுக்தே தத்திதெள ஸ்நான மாசரேத 11 
மர்வர்க்ஷம்‌ நிதி ப்யுக்தம்‌ தத்‌. அத்யாஜ்யம்‌ சிகித்வஜ [! 


ஈஸ்வரன்‌ முருகனுக்கு பாசமேஸ்வரரகுமத்தைக்‌ கூறும்‌ , 


பொழுது ஒரு மாதத்தில்‌ தீர்த்த நக்ஷத்திரம்‌ இரணடு வருமே 
மாலை இரண்டாவதாக உள்ளதே உயர்ந்தது. அதனுள்‌ முத 
மாவது ந்க்ஷ்த்திமானது யோகயுச்தமாக' அதாவது பெளர்ணமி 
(புடன்‌ கூடியதாக விருக்குமானால்‌ முதலாவது. நக்ஷத்திரமே 
"உயுர்ந்ததாகும்‌. அங்கேயே-தீர்த்த நக்ஷத்திரமானது பெளர்ண 
“மியுடன்‌ கூடியிருக்குமானால்‌ திதியும்‌ நக்ஷத்திரமும்‌ கூடியதான 
முதலிலேயே தீர்த்தம்கொடுக்கவேண்டும்‌. அதைவிடக்கூடாது 
என்று கூறுகிறார்‌. ப ப்‌ 
ஆகையால்‌. இந்த சிவாகம வாக்கியங்களைக்‌ கொண்டு 
இரக்தாக்ஷியாணடு சைத்ரோத்தவத்தை நிகழும்‌' குத்ரோத்காரி 
ஆண்டு பங்குனித்திங்கள்‌ 24 ஆம்தாள்‌ (6-1-4) சுக்கிரவாரம்‌ 
துவங்கி இரக்தாக்டி ஆண்டு சித்தீரைந்திங்கள்‌ 3 ஆம்‌ நாள்‌ 


(05-484) பானுவாரதினம்‌ தீர்த்தோத்ஸவத்தைச்‌ செய்து 


திருக்கடவூர்‌, சீகாழி, திருப்பனந்தாள்‌ தீருவையாறு முதலிய 
ைத்ரோத்ஸவக தலங்களில்‌ எசகரோத்வைம்‌ செய்யஉத்த?ம்‌,. 


